பஞ்சாலைத்‌ தொழில்‌ 
(பகுதி ௧.) 


ஆக்கியோர்‌ t 


_ கருமுத்து 
தி. மாணிக்கவாசகம்‌ செட்டியார்‌, B.A., 





o அறன்‌ =. 
தபால்‌ பெட்டி-49, 
மதுரை 





@ y 
நூன்முகம்‌ 


யான்‌ அண்மையில்‌ அயல்‌ நாடுகளுக்குச்‌ சென்றிருத்‌ 
கேன்‌. அந்நாடுகளில்‌ எவ்விடத்தும்‌ தாய்மொழியின்‌ 
மூலமாகவே எல்லாப்‌ பாடங்களும்‌ கற்பிக்கப்படுவதைக்‌ 
கண்டேன்‌. ஆண்டவனால்‌ நேரே படைக்கப்பட்டது நம்‌ 
தாய்‌ மொழியாகிய தமிழ்‌ என்று நாம்‌ கூறிக்கொண் 
டிருப்பினும்‌, அம்‌ மொழியின்‌ வாயிலாகத்‌ தொழிற்‌ 
கல்வியை அளிக்க நாம்‌ இதுவரை முன்வரவில்லை. 
இதற்கு முதலில்‌ நிற்கும்‌ குறை, தக்க புத்தகங்கள்‌ இன்‌ 
மையே என்பது தெரிந்த ஒன்றாகும்‌. இக்குறையைப்‌ 
போக்கும்‌ எண்ணத்தில்தான்‌ பஞ்சாலைத்‌ தொழில்‌ என்ற 
தலைப்பிலே தமிழ்‌ நாடு: நாளிதழில்‌ தொடர்ச்சியாகக்‌ 
கட்டுரைகள்‌ எமுதலானேன்‌. பஞ்சு, கொட்டை எடுத்‌ 
குல்‌, கார்டிங்கு இவை பற்றிய நுணுக்கங்கள்‌ அடங்கிய 
புத்தகம்‌ இப்பொழுது வெளிவருகின்றது. 


புத்தம்‌ புதிய கலைகள்‌--பஞ்ச 
. பூதச்‌ செயல்களின்‌ நுட்பங்கள்‌ கூறும்‌; 
மெத்த வளருது மேற்கே--அந்து 
மேன்மைக்‌ கலைகள்‌ தமிழினில்‌ இல்லை” * 


என்று பேதையர்‌ உரைத்த வசை மொழியை இனியும்‌ 
நாம்‌ கேட்காதவாறு செய்வதே நமது தலையாய கடமை. 


இதை மனதிற்கொண்டே பஞ்சாலைத்‌ தொழில்‌ 
என்ற இந்நூலை வெளியிட்டேன்‌: இந்நூலின்‌ முதற்‌ 
பதிப்பு வெளியான மிகக்‌ குறுகிய காலத்திற்குள்‌ அதற்கு 
மிகுந்த வரவேற்புக்‌ கிடைத்துப்‌ புத்தகங்கள்‌ முழுதும்‌ 
தீர்ந்துபோயின: பல அன்பர்கள்‌ அதன்‌ மறு பதிப்பை 
வெளியிடும்படி கரண்டியதன்‌ பேரில்‌ இந்த இரண்டாம்‌ 
பதிப்பைத்‌ திருத்தப்‌ பதிப்பாக வெளியிட்டுத்‌ 
தமிழகத்துக்குப்‌ படைக்கின்றேன்‌. இந்தப்‌ பதிப்பில்‌ 
பஞ்சாலைத்‌ தொழில்‌ கலைச்‌ சொற்களின்‌ பட்டியலும்‌ 
(Textile glossory) புளேர்‌ ரூம்‌, கார்டிங்‌ கணக்குகளும்‌ 
யுதிதாகச்‌ சேர்க்கப்‌ பெற்றிருக்கின்றன. அவை இத்‌ 
தொழிலில்‌ ஈடுபட்டுள்ளவர்கட்குப்பெரிதும்‌ பயன்படும்‌. 
இச்சிறு நூலைச்‌ சிறப்பாக அமைக்கவும்‌, இரண்டு 
பதிப்புக்களையும்‌ சிறப்பாக வெளியிடவும்‌ உதவியவர்கள்‌ 
Q = m B) eo SI eo m வல்லுநர்களான திரு. பி. என்‌. 
தேசிகாச்சாரி, இரு. எல்‌ ஆர்‌. இராகவன்‌ ஆகியேரர்‌ 
ஆவர்‌. இஃது அச்சேறுங்கால்‌ படிகளைத்‌ திருத்தி உதவிய 
வர்‌ திரு. ஒளவை. சு. துரைச்சாமிப்‌ பிள்ளை அவர்கள்‌, 
இந்நூல்‌ இம்‌ முறையில்‌ வெளிவருவதற்கு உதவிகள்‌ 
புரிந்த நண்பர்கள்‌ யாவர்க்கும்‌ எனது நன்றி. 
பிறநாட்டு நல்லறிஞர்‌ சாத்திரங்கள்‌ 
தமிழ்‌ மொழியிற்‌ பெயர்த்தல்‌ வேண்டும்‌; 
இறவாத புகழுடைய புதுநூல்கள்‌ 
தமிழ்‌ மொழியில்‌ இயற்றல்‌ வேண்டும்‌; 
மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள்‌ 
சொல்வதில்‌ ஓர்‌ மகிமை இல்லை; 
_ திறமான புலமையெனில்‌ வெளிநாட்டார்‌ 
'அதை வணக்கம்‌ செய்தல்‌ வேண்டும்‌.” ° 
8-10-57 


ர | ` கருமுத்து. தி. மாணிக்கவாசகம்‌ 
மதுரை. ) % I Aa 





1. பருத்திப்‌ பஞ்சு--இயல்பும்‌ வகையும்‌ . 


சாகுபடியும்‌ os க 1—16 
2. கொட்டை நீக்கும்‌ தொழில்‌ .. 17—29 

i. கத்தியுருளைச்‌ சின்னி E E 

11. கட்டவிழ்‌ எந்திரம்‌ eal 


3. பஞ்சுக்‌ கலவையும்‌ சுத்தப்படுத்தலும்‌ ... 30-63 
i, காற்றின்‌ வேகத்தால்‌ பஞ்சு 


செலுத்தும்‌ முறை æ 34 
H. ஆப்பர்‌ பிடர்‌... < AC] 
iii. வெளியீட்டு எந்திரமும்‌, 

சமவெந்திரங்களும்‌ டட கிகி 


iv, சிறிய பன்றி முள்‌ ஓப்பனர்‌ ௩ 44 
VY. எந்திர அமைப்பும்‌ வேலை 


செய்யும்‌ முறையும்‌ கி 
4. பஞ்சைச்‌ சுத்தம்‌ செய்யும்‌ ஒரே தொடர்‌ 
முறை ~ 64—74 

i பழைய முறை ட 
11, பழைய முறையின்‌ குறை ... 67 
Hi. புதிய முறை e 68 
ive சிசர்வ்‌ அறை „ 68 

V. நே வேலை நடைபெறும்‌ 
விதம்‌ =" 09 


Vi. புதுமுறையில்‌ உள்ள 
குறைகள்‌ டடத மி 


10. 


11. 


ii 


DA 
தானாகக்‌ கலவைசெய்யும்‌ எந்திரம்‌ ... 75-79 x 


பஞ்சுக்‌ கல்வை ஒன்றுக்கு மேற்பட்ட 


திறவை எந்திர முறை ... 80—83 
1. பிளென்டிங்‌ ஹாப்பர்‌ SAA 
ஸ்கட்சரில்‌ தானாகவே இயங்கி பஞ்சு 
உருளை எடுபடும்‌ விதம்‌ ... 84—90 
கார்டிங்‌ oa. 91—134 
i. வேலையாற்றும்‌ பாகம்‌ பறட? 
ii. சாணை பிடித்தல்‌ 2130. 
ஆலைகள்‌ அமைப்புத்‌ தோற்றம்‌ 79௪-747 
i. ஸ்ரீ மீனாட்சி மில்ஸ்‌ லிமிடெட்‌, 
மதுரை. பல பவ 
i. ஸ்ரீ மீனாட்சி மில்ஸ்‌ லிமிடெட்‌ 
டின்‌ பரவைக்‌ கிளை ... 139 
Hi. ருக்மணி மில்ஸ்‌ லிமிடெட்‌, 
சிலைமான்‌ ... 143 
கணக்குகள்‌ ... 147—212 


1. பொதுவான விளக்கங்கள்‌ ... 149—162 
11. வர்க்கமும்‌ வர்க்கமூலமும்‌ ... 163—168 
iii, ஆங்ஸ்‌ அன்ட்‌ கவுன்ட்ஸ்‌ ... 169-178 
iv. புல்லி உதவியால்‌ 

எந்திரங்களை ஒட்டுதல்‌ ... 179—194 

ஏ. சமவெந்திரங்கள்‌ -~ 195—207 

vi சுழலும்‌ பிளாட்டு கார்டு ... 208—212 


கலைச்‌ சொற்கள்‌ ... 213—215 





1. பருத்திப்‌ பஞ்சு-இயல்பும்‌, வகையும்‌, 
சாகுபடியும்‌. 


உலகம்‌ என்பது உயர்ந்தவர்களைப்‌ பொறுத்தே 
உள்ளது. “உலகம்‌ என்பது உயர்ந்தோர்‌ 
மாட்டே” என்பர்‌ சான்றோர்‌. இங்கே “° உயர்நீ 
தோர்‌” என்று சொல்லப்படுவது மற்ற உயிர்களை 
விட இயற்கையொடு போராடி வென்று உயர்ந்த 
மக்களுயிர்‌. மனவுணர்வு பெற்று அதனைப்‌ 
பிறர்க்குத்‌ தெரிவிக்க ஒரு மொழியையும்‌ கண்டு ' 
பயன்படுத்‌ துவதால்‌ மக்களுயிரை உயர்ந்தோர்‌ 
என்று சொல்லுவது வழக்கம்‌. உண்மையை 
கோக்குவோமாயின்‌, மற்றை உயிர்களைவிட 
மக்கள்‌ உயர்ந்து தோன்றுவது அவர்களுடைய 
நடை, உடை, இழுக்கம்‌ முதலியவற்றால்தான்‌. 
ஆயினும்‌, அவர்களுடைய. உயர்வு புறத்தே 
அவர்கள்‌ உடுக்கும்‌ உடையைச் சார்ந்து விளங்கு 
கிறது. அவர்களில்‌. நரகரிகமுள்ளவர்களையும்‌ 
பண்பாடு ௮ ப. பிரித்துக்‌ காண்பிப்‌ 
பதும்‌ உடைதான்‌. 


தமிழ்ப்‌ பெருங்குடி மக்களை, “கல்தோன்றி 
மண்‌ தோன்றாக்‌ காலத்தே வாளொடு முன்‌ 


2 


தோன்றி மூத்த குடி” என்று கூறுவது மரபு. 
வரலாறு காணாத காலத்திலிருந்தே, பட்டிலாடை 
யும்‌, பஞ்சிலாடையும்‌ செய்து, மேல்‌ நாடுகளுக்‌ 
கும்‌ கழ்‌ நாடுகளுக்கும்‌. ஏற்றுமதி செய்தவன்‌ 
மூத்து முதிர்ந்த காகரிகனான தமிழன்‌. 

பாரத காட்டிலே நெடுங்‌ காலத்துக்கு முன்‌ 
LOGES பஞ்சு பயிரிடப்பட்டு வந்தது. மனு 
மூதல்‌ பலரும்‌ பஞ்சின்‌ மேன்மையைப்‌ பற்றிக்‌ 
கூறியிருக்கிறார்கள்‌.  இரேக்க அறிஞரும்‌ நமது 
நாட்டுப்‌ பஞ்சைப்‌ பற்றிக்‌ கூறியிருக்கின்றனர்‌. 
கிறித்து பிறப்பதற்கு 8000 ஆண்டுகளுக்கு முன்‌ 
ணும்‌, கிறித்து பிறந்த 1500 ஆண்டுகட்குப்‌ பின்‌ 
னும்‌, இந்திய காடே பஞ்சாலைத்‌ தொழிலில்‌ 
சிறப்புற்று விளங்கியது, : இ, 49. 1296-ஆம்‌ 
ஆண்டிலேயே ஈம்‌ நாட்டுக்கு வந்த மார்க்கோ 
போலோ; தன்னுடைய குறிப்புப்‌ புத்தகத்தில்‌; 
“£ உலகத்தில்‌ காணப்படும்‌ சிறந்த பஞ்சால்‌ செய்‌ 
யப்பட்ட துணிகள்‌, தென்னாட்டுக்‌ கடற்கரை 
களிலே நெய்யப்படுகின்‌ றன ” என்று கூறுகின்‌ 
ரூர்‌. பலராலும்‌ . பாராட்டப்பட்ட மெல்லிய 
அணிகள்‌, ' பாரத நாட்டின்‌ பண்பாட்டை உல 
கிற்கு எடுத்துக்‌ காட்டின. ` | 
இ.பி. 1800-ஆம்‌ ஆண்டில்தான்‌ சன கேசம்‌ 
பஞ்சு விளைவிக்கத்‌ தொடங்கியது. கள்ளிச்‌ 
கோட்டையிலிருந்‌ து சென்றத்னால்‌ தில வகைக்‌ 
அணிகளுக்கு , * கலிகோ ” என்று மேனாட்டார்‌ 
AL ek. Dr Baydo— Hibbert Lectures for 1887. | 


ட்‌ 


3 


பெயரிட்டனர்‌. பண்டைக்‌ காலத்‌ த்தில்‌ இந்தத்‌ 


தொழில்‌, தமிழகத்தில்‌ தோன்றி நம்‌ பாரத நாடு: 
முழுதும்‌ பரந்து விளங்கியது. சங்க கர்லத்தமிழ்‌ 


(வேந்தர்‌ OO உடைகளை. வியந்‌ துகில்‌” 


குறித்துள்ளனர்‌. Cuo: கிரேக்கரும்‌ யவன. 


மும்‌ நம்‌ மாட்டு ஆடைகளை மிகுதியும்‌ விரும்பி 
வாங்கினா. . மொகலாயர்‌ காலத்தில்‌ டாக்கா 
என்னுமிடத்தில்‌ நெய்யப்பட்ட டக்கரா மசிலின்‌ 
உலகப்‌ புகழ்‌ பெற்றிருந்ததை நமது நாட்டு வர 
லாறு கூறுகிறது. ்‌. மேலை நாட்டினர்கள்‌ ௩ம்‌ 
இடக்தியாவுடன்‌ தொடர்பு கொண்டு இந்தியத்‌ 
அணிகளை வாங்கிச்‌ செல்வதற்காகப்‌ பல கூட்டு 
றவுக்‌, கம்பெனிகளை நிறுவினார்கள்‌ என்றால்‌, 
இந்தியத்‌ அணி வாணிகத்‌ தின்‌ பெருமையைக்‌ 
கூறவும்‌ வேண்டுமோ ? இந்தியத்‌ துணி வாணி 


ஆம்‌ தங்கள்‌ மேலை நரட்டை விட்டுச்‌ சென்று. 


விடுமோ என அஞ்சியே, கொலம்பசை மேற்கு 
வழியாகச்‌ சென்று இந்தியாவைக்‌ காணும்படி 
செய்வாராயினர்‌. அவர்‌. அமெரிக்கா 
கண்டத்தைக்‌ கண்டது, இந்தியாவைக்‌ காண 
வேண்டுமென்‌ ற ஆசை மேலீட்டினால்தான்‌. என்‌ 
போமானால்‌, அது மிகையாகாது... 


இவ்வாறு இம்‌. காடு முற்‌ சிலந்தி உயர்ந்‌ 
திருந்தது என்று கூறிக்கொண்டிருப்பதில்‌ ஒரு 
பவ இல்லை என்று: நினைப்பவரும்‌ உண்டு. 
அஃது ஒரளவு உண்மைதான்‌. பழம்‌ ` பெருமை 


ன 


4 


கூறுவதற்கு காம்‌ இங்கு வரவில்லை. ஆனால்‌ 
இப்படியெல்லாம்‌ உயர்க்து விளங்கிய நமது 
நாட்டுப்‌ பஞ்சு நூல்‌ செசவுத்‌ தொழில்‌ இடைக்‌ 
காலத்தில்‌ சீரழிந்து தேய்க்துபோன தும்‌, 
இப்போது புத்துயிர்‌ பெற்றுவருவ தும்‌ தெரிக்‌ 
தால்‌, கமக்கு உள்ளத்தில்‌ கிளர்ச்சியும்‌ ஊக்கமும்‌ 
உண்டாகும்‌. அந்த உண்மையை அறிவுடை 
யோர்‌ எவரும்‌ மறுக்கமாட்டார்கள்‌ அல்லவா 2. 


_ நம்நாட்டில்‌, பஞ்சாலைத்‌ தொழில்‌ ஏற்பட்டு 
நாறு ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்ட து. ஏறத்‌ 
தாழ 500 ஆலைகளையும்‌, ஒரு கோடிக்கு மேற்‌ 
பாட்ட கதிர்களையும்‌, இரண்டு இலட்சத்தி DS 
மேற்பட்ட எந்திரத்‌ திகலாயும்‌ கொண்ட நம்‌. 
பஞ்சாலைத்‌ தொழில்‌, இன்று ஈமது நாட்டின்‌ 
பொருளாதாரத்தில்‌ சிறப்பான பங்கு கொண 
டுள்ளது. இத்தொழில்‌ மேலும்‌ வளர்ச்சியடை ம 
தால்தான்‌, நம்‌ நாட்டின்‌ வாழ்க்கை முறையும்‌ 
வாழ்க்கைத்‌ தரமும்‌ உயரமுடியும்‌. 


பஞ்சாலைத்‌ தொழிலுக்குத்‌ ே தவையான 
கருப்‌ (கச்சாப்‌) பொருள்‌ பஞ்சு தான்‌. பஞ்சில்‌ 
ஆடையை முதன்‌ முதலில்‌ கண்டவர்கள்‌ நம்ம 
வர்கள் தான்‌ என்பதில்‌ சிறிதும்‌ ஐயமில்லை. 
கிரேக்க நாகரிகம்‌ மிகவும்‌ உச்ச நிலையில்‌ இருந்த 
போதுங்கூடப்‌ பஞ்சிலிருந்து ஆடை. நெய்ய 
முடியுமென்று அவர்கள்‌ காணவில்லை. அவர்கள்‌ 
ஆட்டு மயிரிலிருக்து ஆடை தயாரித்து உடுத்‌ 


5 


தனர்‌. அதுனால்‌ அவர்கள்‌ பார குத்தில்‌ பஞ்சிலே, 
பகட்டான ஆடைகளை நெய்கிருர்கள்‌. என்ற 
வுடன்‌, “பஞ்சு எந்த விதமான ஆட்டு மயிர்‌ 
என்று கேட்டனர்‌ என்பர்‌. பஞ்சு நிலத்திலே 
வினைகிற து என்‌ று கூறியவுடன்‌, அவர்கள்‌ அதை 
கம்புவதற்கே தயங்கினர்‌. தாங்கள்‌ கொண்ட 
எண்ணத்திற்கு மிகுந்த மாறுதலில்லால லும்‌, 
கிலத்திலே விளையும்‌ பொருள்‌ பஞ்சு என்பதை 
மறுக்காமலும்‌ ஒரு புது விதமாகத்‌ தங்களுடைய 
புத்தகத்திலே எழுதி வெளியிட்டார்கள்‌. 


* இந்திய நாட்‌ 
லே, ஓரு, வித 
மான செடியுள்‌ 
ளது. அதிலே ஒரு 
வகலையரன ` ஆடு 

முூகாக்கிறது. அதி 
லிருந்து நம்‌ ஆட்டு 
மயிரைக்‌ காட்டி 
லும்‌ மெல்லிய 
O eo ` Lp uj ef em 
. மயிரை எடுத்து, 
பகட்டான ஆடை 
களைத்‌ தயாரிக்கிறார்‌ 


s DO 


மல h கள்‌” என்று 5 
கிரேக்க கள்‌ எழுதியும்‌ சித்தரித்து 
இருக்கிறார்கள்‌. 2 





டூ 


பஞ்சினுடைய கதை பரிதாப்த்திற்கு. உரிய 
தாகும்‌. பிறந்தது. முதல்‌. இறக்கும்வரை அது 
படும்‌ : பாடு யாருமே உலகத்தில்‌: அனுபவித்‌ 
இருக்கமாட்டார்கள்‌., இதனாலன்றோ அருட்‌ 
பிரகாசர்‌ வள்ளலாரும்‌, ““நான்‌ படும்‌. பாடு சிவனே 
உலகோர்‌ ஈவிலும்‌ பஞ்சுதான்‌ படுமோ” என்னு 

பஞ்சினை ஈமது தமிழ்‌ நூலார்‌ பஞ்சு என்றும்‌ 
பஞ்சி என்றும்‌ வழங்குவர்‌. இதில்‌ பல்‌ 
வகைகள்‌ உள்ளன. நம்‌ நாட்டில்‌ “இன்று 
நாற்பதாம்‌ எண்‌ வரை நூல்‌ நூற்கும்‌ அளவுக்‌ 
குத்தான்‌ பஞ்சு கிடைக்கிறது. 60-80-100- 
எண்‌ நூல்களை நூற்கவேண்டுமானால்‌, நாம்‌ 
வெளிநாட்டைத்தான்‌ எதிர்பார்க்க வேண்டி 
யிருக்கிறது. 

பஞ்சின்‌ பல வகையான தரத்கைப்பற்றிக்‌ 
கூறுமுன்‌ அது யாது என்று கூறுவோம்‌. பஞ்சு 
என்பது மால்வாசி, ஒக்கூரா முதலான தாவர 
வருக்கத்தைச்‌ சேர்ந்த செடியிலிருந்து உண்‌ 
டாகும்‌ யழம்‌ என்றே கூறிவிடலாம்‌. இதனை 
மேல்‌ காட்டார்‌ காசிபியம்‌ (Gossypium) என்‌ MI 
கூறுவர்‌. இந்தப்‌ பருத்திச்‌ செடிகளை நான்கு 
வகையாகப்‌ . பிரிக்கலாம்‌. முதலாவது வகை 
“இரண்டு அடி. முதல்‌ ஆறு அடி வரையிலும்‌ 
வளரும்‌, செடிகளில்‌ பெறலாகும்‌ பஞ்சு. இது 
இக்தியாவிலும்‌. ஆப்பிரிக்காவில்‌. சில. பாக்‌ 


களிலும்‌ அமெரிக்க காட்டி லும்‌. பயிரிடப்பட்டு 


7 


வருகின்றது. திருநெல்வேலி, தோல்தார்‌ புரோச்‌, 
தார்வார்‌, வங்காளம்‌ என்ற பஞ்சு வகைகள்‌ இன்‌ 
ரது தச்‌ சார்ந்‌ o 


இரண்டாவது. வகையும்‌ ஏறத்‌ தாழ ஆறு 
அடி உயரம்தான்‌ வளருகிறது. அது மிகவும்‌ 
பருமனாகவும்‌, மயிரிழை போன்ற மெல்லிய 
பஞ்சாகவுமிருக்கிறது. இந்த வகையில்‌ 
கொட்டைகள்‌ அதிகமாகவும்‌, பஞ்சுகள்‌ ஒன்றோ 
டொன்று ஓட்டாம்‌ லும்‌ உள்ளன... கொட்டை 
யிலே, பச்சை நிற்மான ஒன்று, களமான 
பஞ்சிறையுடன்‌ A 
காணலாம்‌. 


A வகையான ர்‌ 15 அடி முதல்‌ 
20 அடி வரையுள்ள மரத்திலிருந்து கிடைப்‌ 
பதால்‌, இதனை மரப்‌ பஞ்சு என்று கூறலாம்‌. 
இது நமது ஆசியாக்‌ கண்டத்தில்‌ கிடைக்கிற த; 
என்றாலும்‌ மத்திய தென்‌ அமெரிக்காவில்தான்‌ 
இது மிகுதியாகப்‌ பயிரிடப்படுகிற அ. இதனைப்‌ 
பிரேசிலியன்‌ வகையென் றும்‌, பெருவியன்‌ வகை 
வனும்‌ i ல வழக்கம்‌. 


ட பார்படாஸ்‌ என்ற. “இடத்தில்‌ ' FAID, 
பஞ்சு, பார்படன்‌ பஞ்சு ஏன்று கூறப்படுகிற து. 
9 அடி முதல்‌ 10 அடி உயரம்‌ இந்தச்செடி வளரு 
கிறது. இதனுடைய விதை கருப்பாகவும்‌, மிருது 
வாகவுமிருக்கும்‌. இதனுடைய இழை ம்ற்ற்‌ 


8 


எல்லா வகைப்‌ பஞ்சுகளைக்‌ காட்டிலும்‌ நீள 
மானது. இதற்கு சீ ஜலண்டு பஞ்சு (Sea Island 
Cotton) அல்லது கடல்‌ இவுப்‌ பஞ்சு என்று 
பெயர்‌ கூறுவர்‌. பெருவியன்‌ ௪ ஐலண்டு பஞ்சு 
(Peruvian sea Island) ¿r@ri@ur கலினிப்‌ பஞ்சு 
(Egyptian Gallini) என்ற இருவகையும்‌ இந்த 
இனத்தைச்‌ சேர்ந்தவை, 

இனி, தரம்‌ வாரியாகப்‌ பஞ்சுகளைப்‌ பிரிப்‌ 
போமானால்‌, .அஅ பின்‌ வருமாறு அமையும்‌. 
(1) கடல்‌ தீவுப்‌ பஞ்சு (Sea lsland Cotton) 
(2) எகிப்தியப்‌ பஞ்சு (8) பிரேரிலியன்‌ பஞ்ச 
(4) இந்தியப்‌ பஞ்சு (5) ரூயப்‌ பஞ்சு 
(6) சீனப்‌ பஞ்சு எனவரும்‌. 

பஞ்சை ஆங்கிலத்தில்‌ காட்டன்‌ (Cotton) 
என்று மொழிவர்‌. இஃது அரேபிய மொழிப 
லுள்ள கேட்டன்‌ (Katan) அல்லது குவாட்டன்‌ 
{Quaton) என்ற சொல்லிலிருந்து In கருவிய து 
என்று கூறுகின்றனர்‌. 


டல்‌ தீவுப்‌ பஞ்சு (Sea Island cotton) என்‌ 
பது உலகத்திலுள்ள இறந்த பஞ்சுக்கு உரிய 
வணிகப்‌ பெயர்‌. இந்தப்‌ பஞ்சின்‌ பிறப்பிடம்‌ 
பார்படாசு Sa என்று முன்பே கூறியிருக்கு 
றோம்‌. இந்தப்‌ பஞ்சின்‌ தரம்‌ உயர்க்ததாயிருப்ப 
தால, இது மிகவும்‌ கருத்துடன்‌ சாகுபடி செய்‌ 
யப்படுகிறது. அமோனியம்‌ சல்பேட்‌, பொட்டா 
சியம்‌ முதலான உரங்களைக்கொண்டு இத 
னுடைய விளைவை மிகுவிக்கிறார்கள்‌. புயலா லும்‌, 


9 


கூடுதலாகவோ குறைவாகவோ மழை பெய்தலா 
லும்‌, பூச்‌ ச விழுவதாலும்‌ இதன்‌ விளைவு 
குறைந்துவிடும்‌. தரத்தில்‌ உயர்ந்திருந்தபோதி 
னும்‌, இதன்‌ வினைச்சல்‌ மிகவும்‌ குறைவு. முன்பு 
35000 முதல்‌ 120000 கட்டுகள்‌ வரை விளைந்து 
வந்த: இடங்கள்‌ பல. அங்கெல்லாம்‌ இன்று 
இவை காணப்படரமலேயே மறைந்து ஒழிந்தன. 


இந்தப்‌ பஞ்சின்‌ இழை நீளம்‌ 18 அங்குலத்தி 
விருந்து 21 அங்குலம்‌ வரையிலுமுள்ள து. இது 
னுடைய விட்டம்‌ அல்லது குறுக்களவு 
(Diameter) 0-0004 (பத்தாயிரத்தில்‌ நான்கு) 
்‌ முதல்‌ 0.0006 (பத்தாயிரத்தில்‌ ஆறு) அங்குலம்‌ ` 
வரை உள்ளது. இந்தப்பஞ்சு, மிக நுண்ணிய 
வகை எனவும்‌, மெல்லிய வகை எனவும்‌ இரு 
வகையாகப்‌ பிரிக்கப்படும்‌. இந்தக்கடல்‌ தீவுப்‌ 
பஞ்சு மிக மெல்லிய நூல்‌ வகைகள்‌ நூற்பதற்கே 
ஏ.ற்றவையெனக்‌ கருதி அவைகளையே நூற்று 
வருகிறார்கள்‌. 7280-ஆம்‌ எண்‌ முதல்‌ 2400-ஆம்‌ 
எண்‌ நூல்‌ வரை இந்தப்‌ பஞ்சைக்கொண்டு 
நூற்கலாம்‌. தென்னாட்டிலும்‌ இந்தப்‌ பஞ்சை 
விளைவிக்கக்கூடுமென்று இப்போது சில 
ஆராய்சியாளர்கள்‌ கூறுகின்றனர்‌. இரந்த வகை 
யிலே அரசியலார்‌- தங்கள்‌ கருத்தைச்‌ செலுத்து 
வார்களேயானால்‌, நம்‌ தென்‌ இந்தியாவிலும்‌ 
உயர்க்கு மெல்லிய நூல்களை நூற்கலாம்‌. வெளி 
CTL OES இந்தப்‌ பஞ்சினை TERA eri 
கிற்னாம்‌ கிழ்‌ நிலை மாறும்‌. கல்‌ 


10 


மெல்லிய பஞ்சு நூல்‌ வகைகளை ௩ம்‌ முன்‌ 
லோர்கள்‌ தெரிந்திருந்தனர்‌ என்ப தில்‌ ஓயமில்லை.. 
ஆகையால்தான்‌, மென்மைக்கு எடுத்துக்‌ 
காட்டுக்‌ கூறும்போது, பஞ்சையே உவமை 
யாகக்‌ கூறுகின்றனர்‌. “பஞ்சினும்‌ மெல்லியதே 
யாயினும்‌, பகைசிறிது என்று எண்ணவேண்டர்‌” 
என்று சீவக சிந்தாமணி அசிரியர்‌ கூறுவதால்‌ 
இது விளங்கும்‌. இதனால்‌ நம்‌ முன்னோர்‌ இக்‌ 
உற்றீவுப்‌ பஞ்சினை அறிந்திருந்தார்கள்‌ என்றோ, 
நம்‌ நாட்டில்‌ விளைவித்தார்கள்‌ என்றே கூறுகுறு 
கில்லை. ப த்க்‌ 


பிளாரிடா என்றவிடத்தில்‌ வளரும்‌ ஒரு 
வகைக்‌ கடற்றிவுப்‌ பஞ்சு (Florida Sea Island 
Cotton) 1} அங்குலம்‌ ap தல்‌ Í3 அங்குலம்‌ வரை 
யில்தான்‌ இமையுடையதாக உள்ளது. இது 
1520-ஆம்‌. எண்‌ முதல்‌ 200-ஆம்‌ எண்‌ வரை 
இமை அளிக்கும்‌ தன்மை வாய்ந்தது. மேலும்‌ 
இந்தப்‌ பஞ்சு வெண்மையாகவும்‌ இமை வன்மை 
யுள்ளதாகவும்‌, பளபளப்பா கவும்‌ உளது. 
உயர்தே தரமுள்ள கடல்தீவுப்‌ பஞ்சைக்‌ காட்‌ 
டிலும்‌ இது சிறிது சரசுரப்பாயிருக்கும்‌. 

கடல்‌ இவுப்‌ பஞ்ரிற்கு (Sea Island Cotton) 
அடுத்தபடியாக எகிப்தியப்‌ பஞ்சுகான்‌ சிறது 
நிற்கிறது. எகிப்தியப்‌ பஞ்சு, கட 7 


11 


வரை உள்ள நுண்ணிய இமைகளெல்லாம்‌ இக்‌. 
குப்‌ பஞ்சினால்தான்‌. தயாராகின்றன. அவை 
சக்கலாரிடி ஸ்‌ (Sakellarides) yrapon (Ashmo- 
uni) A r maq (Mit-Afifi) pirn (Nubari) 
ஆசில்‌, (Assili) அப்பாசை (Abassi) o 
விக்‌ கப்பி மட ட 


TAIPUI பஞ்சுகளின்‌' இழை, B அங்குலம்‌ 
முதல்‌ 1$ அங்குலம்‌ வரையிருக்கும்‌. இப்பஞ்சு 
வகை யானைத்தக்கத்‌ இன்‌ நிறமுடைய து. மேலும்‌ 
இது மெல்லிய இமை உள்ளதாயும்‌, பட்டுப்‌: 
x Q c ajii ர... 


ojora (Abassi) பஞ்சை வெள்ளை எகிப்தி' 
யப்பஞ்சு என்று கூறுவார்கள்‌. இ தன்‌ ` இழை 12 
அங்குலத்திலிருந்‌ த 1 அங்குலம்‌ வரை உள்‌ 
ளது... எனினும்‌ இது மிகவும்‌ தூய்மையான 
பஞ்சு என்று கூற்‌ முடியாது. இது கையிலே: 
தொடும்போது: ௪ரசுரப்பாயிருக்கும்‌. ஆனாலும்‌, 
இதனிடத்தே ` பெறலாகும்‌ இழை மிகவும்‌ 
வன்மை வாய்ந்தது. அறுபதாம்‌ எண்‌ நூல்‌ வரை 
இந்தப்‌ 'பஞ்சிலிருக் து. கா ம்கலாம்‌. . அப்பாசிப்‌ 
(Abassi) பஞ்சின்‌ முதல்‌. எடுப்பு மிகவும்‌ நய 
மாக இருப்பதால்‌ தொடக்கத்தில்‌ நன்றாக விலை 
யாகி விடும்‌. இ ரண்டாம்‌ தடவையாக எடுக்கப்‌ 
படும்‌ பஞ்சு நன்றாக இருப்பகிலலை. இந்துப்‌ பஞ்சி 
லிருந்து கெொ௱ட்டை நீக்குவது (Gin) மிகவும்‌. 
கடினம்‌ என்பர்‌. கொட்டை நீக்கும்‌ எந்திரத்திலி' 


12 


ருக்கும்‌ கத்திகளை ஓடி த்துவிடக்‌ கூடிய வன்மை 
இப்பஞ்சிற்கு உண்டு. ஆசுமூனிப்‌ (Ashmouni) 
பஞ்சை அப்பர்‌ பஞ்சு (Uppers) என்று கூறு 
வார்கள்‌. இந்தப்‌ பஞ்சுதான்‌ எகிப்தியப்‌ பஞ்சி 
லேயே மட்டமானது. 3 அங்குலம்‌ முதல்‌ ÍL 
அங்குலம்‌ வரையிலும்‌ அதன்‌ நீளம்‌ உள்ளது. 
“60-ஆம்‌ எண்‌ நூல்‌ வரையிலும்‌ இந்தப்‌ பஞ்சைக்‌ 
கொண்டு நூற்கலாம்‌. 
அமெரிக்கப்‌ பஞ்சுதான்‌ உலகிலேயே விளைவு 
அதிகம்‌. நியு ஆரலியன்சு பஞ்சு (New Orleans) 
ஓரு அங்குலம்‌ முதல்‌ 13/16 அங்குலம்‌ வரையிலு 
முள்ளஅ; இதன்‌ குறுக்களவு: பதினாயிரத்தில்‌ 
கான்கி (0-0004) லிருந்து ஏழு (0-0007) வரை 
அள்ளது. இப்பஞ்சை 26-ஆம்‌ எண்‌ முதல்‌ 
50-ஆம்‌ எண்‌ வரை நூற்கலாம்‌. அப்லண்டு அல்‌ 
லது பாவ்வெடு என்ற பஞ்சு 3 அங்குலம்‌ முதல்‌ 
1% அங்குலம்‌ வரை உள்ளது. மேல்‌ நிலப்பஞ்சு 
“என்றும்‌, வில்லடிப்‌ பஞ்சு என்றும்‌. (Uplands or 
boweds or bowed), இதனைக்‌ கூறுவர்‌. மூன்னா 
ரிலே கொட்டைகளைப்‌ பஞ்சிலிருக்‌ து நீக்குவதற்‌ 
காகக்‌ கை வில்லை உபயோகக்‌ து வந்தனர்‌. இந்த 
வழக்கம்‌ நம்‌ காட்டில்‌ இப்பொழுதும்‌ உள்ள து. 
அமெரிக்கர்களும்‌ இவ்வகையாகவே கொட்டை 
டீக்கனார்களா தலால்‌, இதற்கு அப்பெயரையே 
வைத்துவிட்டனர்‌. 
பாரத நாட்டில்‌ இமயம்‌ முதல்‌ குமரிவரை 


பில்‌ பல இறப்பட்ட யஞ்சுகள்‌ விளைகின்றன. 


13 


பஞ்சு விளைவிப்பதில்‌ நமது பாரதநாடு உலகத்‌: 
திலே இரண்டாவது இடத்தைப்‌ பெற்றிருக்‌. 
கிறது. நம்‌ நாட்டில்‌ பஞ்சு சாகுபடி அதிகமேயா ` 
யினும்‌ இமைவகையில்‌ தரம்‌ உயர்ந்துதாக:- 
இல்ல. இவ்வாறு உலகில்‌ இரண்டாவது இடத்‌ 
தைப்‌ பெற்ற போதிலும்‌, ஈம்‌ நாட்டில்‌ பஞ்சின்‌ ` 
பற்றாக்குறை இருந்து கொண்டுதான்‌ . இருக்‌: 
கிறது. i : 

இதுவரை நாம்‌ உலகத்தின்‌ பல பாகங்களி” 
லும்‌ உள்ள பஞ்சுவகை எவ்வாறு விளைகிறது 
என்பதைக்‌ கண்டோம்‌. நாட்டுக்கு நாடு நிலத்‌ 
தின்‌ பண்பும்‌, மழையும்‌, தட்பவெப்ப நிலையும்‌ 
வேறு வேராக உள்ளன என்பது யாவரும்‌ அறிக்‌. 
தது. அதைப்‌ பொறுத்தே பஞ்சின்‌ விளைச்சலும்‌. 
தரமும்‌ இருக்கின்றன. 

சாதாரண தாவர இனத்தைப்‌ போலவே, . 
பஞ்சும்‌, அதைச்‌ சூழ்ந்திருக்கும்‌ இயற்கை: 
நிலைக்கு ஓத்தவாறு இருக்கிறது. தக்க நிலமும்‌, 
செவ்வையான தட்ப வெப்ப நிலையும்‌ இதற்கு. 
மிகவும்‌ தேவை. சூம்‌ நிலைக்குத்‌ தக்கவாறு பஞ்சு 
தன்னை மாற்றிக்கொள்ளும்‌ இறம்படைத்ததா த. 
லால்‌ அந்து மாறுதல்‌, சிறிது சிறிதாக இருக்க. 
வேண்டும்‌. உரம்‌ முதலியன போட்டுச்‌ செடி 
களைப்‌ பக்குவமாக வளர்த்தால்‌ எந்தச்‌ சூம்‌ நிலை: 
யிலும்‌ இந்தச்‌ செடி. வளர்ந்து பயன்படும்‌. 

நிலத்தை நன்றாகப்‌ பண்படுத்தி விக. 
களைப்‌ பருவகாலத்தில்‌ நல்ல விஞ்ஞான முறை 


14 


யிலே நட்டால்‌ இது மிகுச்த பயனை அளிக்கிற து. 
ஆராரய்ச்சியாளர்கள்‌, ` இதன்‌ தரமும்‌: விளைவும்‌ 
அதிகரிக்கப்‌ பலவேறு சிறந்த முறைகளை இன்று 
கூறி வருகிறார்கள்‌. இதனால்‌, தென்னிந்தியாவில்‌ 
கூட, “உகற்தா ” என்ற பஞ்சு, இராசபாளையம்‌ 
முதலிய இடங்களிலே .பயிர்‌ செய்யப்பட்டு வரு 
கிறது. இந்தப்‌ பஞ்சின்‌ தரம்‌ மிகவும்‌; உயர்த்‌ 
இருந்தபோதிலும்‌, அண்மையிலே, சரியாகச்‌ 
செய்நேர்த்தி செய்து உரம்‌ முதலானவைகள்‌ 
போடாததா லும்‌, பிற குறைபாட்டா லும்‌ இதன்‌ 
ஆரமும்‌, விளைவும்‌ குறைந்‌ து வருகின்றன. மழை 
குறைவாகவும்‌, வெப்பநிலை மிகுதியாகவும்‌ போகு 
மானால்‌, தண்ணீரை இஸமைத்துப்‌ பயிர்‌ செய்ய 
வேண்டும்‌. இல்லையேல்‌, இமை கயம்‌ குறைந்து 
போவகதோடுமட்டுமல்லாமல்‌ பழுக்காத இமை 
மிகுந்து இயற்கை முறுக்கும்‌ (Natural Twist) 
குறைந்துவிடும்‌: இதனால்‌ நூல்‌ நாற்கும்போ து; 
நூலின்‌ வலிமை கறைக்‌ தவிடும்‌. . எந்திரத்தில்‌ 
முறுக்கு அதிகம்‌ கொடுக்கவேண்டிய அவசியம்‌ 
ஏற்பட்டு விடுகிறது. இதனால்‌, . பயன்‌ குறைவு 
படுவதோடு பாவுக்கும்‌ அதன்‌ நூல்‌ ஏற்றதாக 
அமைவதில்லை. இந்த நிலை ஏற்பட்டால்‌ சாகு 
படிச்‌ செலவும்‌, விலையும்‌ கூடுவது மட்டுமல்லா 
மல்‌ நூலுக்குள்ள நல்ல பெயரும்‌ கெட்டுவிடும்‌. 
தட்பவெப்ப நிலையைப்‌ பொறுத்தும்‌, நாட்டின்‌ 
நில வகையைப்‌ பொறுத்தும்‌ நாம்‌ விதைகளைத்‌ 
தேர்ந்து உரிய காலத்தில்‌. விதைக்க வேண்டும்‌. 


Ẹ பெயர்‌ | விதையிடும்‌ காலம்‌ | அறுவடை காலம்‌ 





| கடல்‌ தீவுப்‌ [ஏப்ரல்‌ முதல்‌ தேதியி| ஆகஸ்டு 25-ஆம்‌ தேதி 
பஞ்சு [லிருந்து மே முதல்‌ தேதி। முதல்‌ டிசம்பர்‌ 10-ஆம்‌ 


முடிய: $ தேதி வரை: 
2 | எகிப்து மார்ச்சுமுதல்‌ ஏப்ரல்‌ முடிய. | செப்டம்பரிலிருந்து டிசம்பர்‌ 
ப. : | வரை: 


ஆ | பிரேசிலியன்‌ | டிசம்பர்‌ 15-ஆம்‌ ' தேதி| ஜூலை. முதல்‌ பிப்ரவரி 
= : முதல்‌ ஜூன்‌ முதல்‌ தேதி வரை, , 


ட வரை. 
4 ஜார்ஜியா ஏப்ரல்‌ 10-ஆம்‌ Cei முதல்‌ ஆகஸ்டு 15- -ஆம்‌ தேதி 


WU |: மேமுதல்‌.தேதி வரை. முதல்‌ டிசம்பர்‌ முடிய. 


3 டெக்ஸாஸ்‌ (மார்ச்சு 15-ஆம்‌. தேதி ஆகஸ்டு. முதல்‌ டிசம்பர்‌ 
முதல்‌ மே 10-ஆம்‌ தேதி வரை. . 





3 வரை. 
8 | வங்காளம்‌ [ஜூன்‌ மாதம்‌, ... | அக்டோபர்‌ முதல்‌. ஜனவரி 
Gee 
7 உமார்வட்டி. | ஜூன்‌ மாதம்‌. நவம்பர்‌ முதல்‌. ஜனவரி 
` வரை. 
8 | பிரோச்‌ ஜூன்‌. ஜனவரி மூதல்‌ ஏப்ரல்‌ 
வரை. 
9 | கம்பட்டா ஆகஸ்டு. மார்ச்சு முதல்‌ மே வரை. 
10 | தர்வார்‌ 2 v ட்‌ 
» | திருநெல்வேலி | அக்டோபர்‌ முதல்‌ நவம்பர்‌ | பிப்ரவரி முதல்‌ ஏப்ரல்‌ 
வரை: வரை- 
a» | சென்னை ஆகஸ்டு முதல்‌ செப்டம்பர்‌ | மார்ச்சு முதல்‌ ஜன்‌ வரை. 
(மேல்‌) | வரை. 
| ஹிங்காகாட்‌ | ஜூன்‌- நவம்பர்‌ முதல்‌ மார்ச்சு 
| வரை. 
| கம்போடியா | செப்டம்பர்‌, அக்டோபர்‌. | பிப்ரவரி முதல்‌ மே மாதம்‌ 
| வரை: 
கருங்கண்ணி 00 பிப்ரவரி முதல்‌ மே வரை. 


யுகண்டா பிப்ரவரி. ஜூலை ஆகஸ்டு, 





-16 


15-ஆம்‌ பக்கத்தில்‌ கொடுக்கப்பட்டுள்ள நிரலில்‌ 
இருக்கும்‌ செய்திகள்‌ இதை நன்கு விளக்கும்‌. 


செடிகள்‌ வளரும்‌ போது, அவைகட்குப்‌ 
பூச்சிகளால்‌ தீங்குகள்‌ உண்டாகும்‌. இது நேராத 
வாறு காக்கத்தக்க வழிகளைக்‌ கையாள வேண்‌ 
டும்‌. பூத்தவுடன்‌, பூக்கள்‌ ஓரிரு நாட்களே 
இருக்கும்‌. பின்னா்‌, அங்கு இழைகள்‌ தோன்று 
வதைக்‌ காணலாம்‌. இமைகள்‌ தோன்றிப்‌ பழ 
மானவுடன்‌ பழங்கள்‌ வெடித்து விடும்‌; அபய்‌ 
பொழுது பருத்தி காய்ப்பதை அங்குக்‌ காண 
லாம்‌. காய்த்த பருத்தியைப்‌ போதுமான அளவு 
சேகரித்த பின்‌ கொட்டை நீக்கும்‌ தொழிற்‌ 
சாலைக்கு (Ginning Factory) அனுப்புவர்‌. ` 


š: 


2. கொட்டை நீக்கும்‌ தொழில்‌ 


வக்‌, வில்போன்‌ ற ஓரு கருவியை 
வைத்துக்கொண்டு பருத்தியைக்‌ கையால்‌ அடித்‌ 
துக்‌ கொட்டை நீக்கி வஈதார்கள்‌. இன்று கதர்‌ 
உற்பத்தியாகும்‌ இடங்களில்‌ இந்தக்‌ கருவியைக்‌ 
காணலாம்‌. ஆனால்‌ பஞ்சாலைத்தொழிலில்‌ ஈடு 
பட்டிருப்பவர்களும்‌ கொட்டை நீக்கும்‌ எக்கிரங்‌ 
கலைப்‌ பற்றி (Gins) ஏனோ அறிக்துகொள்ளாம 
லிருக்கன்றனர்‌! இது வருந்தத்தக்கது. இதற்‌ 
குக்‌ காரணம்‌, இந்துத்‌ தொழில்‌ பஞ்சாலையின்‌ 
ஒரு பாகமாக இல்லாகிருப்பதுதான்‌ எனலாம்‌. 

அலைகளில்‌, பஞ்சு பண்‌ படுத்தப்படும்‌ 
போது, பஞ்சின்‌ தரம்‌ குறைந்திருக்தா லும்‌, 
வேறு விதமான குறைவுகள்‌ ஏற்பட்டிருந்தா லும்‌ 
கொட்டை நீக்குவதில்‌ நம்மவர்க்குத்‌ திறமை 
யின்மை காணப்படும்‌. இத்துறமைக்‌ குறைவி 
னால்‌, புளோ ரூம்‌ எந்திரம்‌, கார்டு எந்திரம்‌ 
ஆகியவற்றை அடிக்கடி துப்புரவு செய்ய 
வேண்டிய வேலை மிகுதியாறெது. மேலும்‌, 
இழையினுடைய நீளமும்‌ இத்திறமையின்மை 
யால்‌ குறைக்‌ து விடுவதால்‌, இவைகள்‌ er) eI 
களில்‌ அடிபட்டுப்‌ போகின்றன. இதனால்‌, 
கழிவுப்‌ பஞ்சு அதிகமாகி விடுகிறது. சில சமயங்‌ 
களில்‌, பஞ்சில்‌ சிக்குகள்‌ தோன்றித்‌ தாமே 
உருண்டு திரண்டுவிடுகின்றன. இதனால்‌ நூற்‌ 
கும்‌ நூலினுடைய r a குறைந்து 
விடுகிறது... .. 

2 


18 


ஆங்கிலத்தில்‌, இது “ஜின்னிங்‌” என்று கூறப்‌ 
படுவதன்‌ நோக்கம்‌, பருத்தியிலிருக்து கொட்‌ 
டையை நீக்குவதுதான்‌. நன்றாக இத்தொழிலச்‌ 
செய்ய வேண்டுமானால்‌, படுத்தியிலிருக து கொட்‌ 
டையை நிக்கும்போது, இமைகளுக்கும்‌, கொட்‌ 
டைக்கும்‌ பழுது ஏற்படா வண்ணம்‌ கூடிய மட்டி 
லும்‌ தனித்‌ தனியாகப்‌ பிரிக்கவேண்டும்‌. எவ்‌ 
வளவு. பாதுகாப்புச்‌ செய்தாலும்‌ உடைந்த 
கொட்டைகள்‌ பஞ்சோடு கலநீதுவிடும்‌. இம்‌ 
மாதிரியாகக்‌ கலந்து சென்ற கொட்டைகளை 
நூல்‌ நூற்கும்‌ எந்திரசாலைகளில்‌ பிரிக்க வேண்டி 
வருகிறது. l 
o கொட்டை நீக்குவதற்காக, மூன்று வித 
மான சின்னிகள்‌ (Gin) நடைமுறையில்‌ இருக்‌ 
கின்றன. ஒன்று கத்தி உருளைச்‌ சின்னி (Knife 
Roller Gin); இரண்டாவது மக்கார்த்திச்‌ சின்னி 
(Macaurthy Gin);( மக்கார்‌ த தியினால்‌ கண்டுபிடிக்‌ 
கப்பட்டதால்‌ இதற்கு இப்பெயர்‌ வந்துது.) மூன்‌ 
முவது வாள்வாய்ச்‌ சின்னி என்‌ பதாகும்‌ 
(Saw Gin). 


கத்தி உருளைச்‌ சின்னி (Knife Roller Gin) 

o 44-ஆம்‌ பக்கத்தில்‌ காணப்படும்‌ படக்க 
அபரம்‌ பக்கத்தில்‌ aro த்தில்‌, 
கத்தி உருளைச்‌ சின்னியின்‌ முன்‌ தோற்றமும்‌, 
மேல்‌ தோற்றமும்‌ காட்டப்பட்டுள்ளன. 


a மூன்‌ தோற்றம்‌ என்று காட்டப்பட்ட படக்‌ 
திலே மூன்று உருளைகளையும்‌ D என்று குறிக்கப்‌ 


19 


பட்டிருக்கும்‌, தாக்டர்‌ கத்தி. (Doctor knife), 
R. என்று குறிக்கப்பட்ட உதவி உருளையமையும்‌ 
(Auxiliary Roller), X என்று குறிக்கப்பட்ட 
பஞ்சு குவிக்கும்‌ பலகையையும்‌ காணலாம்‌. 
மேல்‌ தோற்றம்‌ என்ற படத்தில்‌ மூன்று உருளை 
கள்‌ உள்ளன. நடுவில்‌ உள்ளது. கத்தி உருளை 
(Knife Poller) கீழே உள்ளவை தோல்‌ உருளை 
கள்‌ (Leather Rollers). இந்துக்‌ கொட்டை நீக்‌ 
கும்‌ தொழிலுக்கு (சின்னி எந்திரத்திற்கு) 
தேவைப்படுவது இரண்டு குதிரை ஓட்டமுள்ள 
எந்திரம்‌.* கத்தி உருளை நிமிடத்திற்கு 250 
- முதல்‌ 300 சுற்றுகள்‌ வரை சுற்றும்‌. தோல்‌ 
உருளை 780-லிருந்து 150 சுற்றுகள்‌ வரை 
சுற்றும்‌. 

X என்று காட்டப்பட்ட தட்டில்‌ ட 2 
யைப்‌ போடுவார்கள்‌. அப்பருத்தி பின்னே 
குள்ளப் பட்டுக்‌ கீழே கத்து உருளை இருக்‌ 
கும்‌ அறையில்‌ விழுகிறது. இந்தக்‌ கத்தி உருளை 
£ என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. நீட்டு வசத்‌ 
தில்‌ இவ்வுருளையின்‌ மேல்‌ கத்தியுடன்‌ கூடிய 
கட்டுக்கள்‌ : அமைக்கப்பட்டி ருக்கின்றன. இவ்‌ 
வுருளை சுழலும்போது நீட்டு வசத்தில்‌ முன்‌ 
னும்‌ பின்னும்‌ அசைவதால்‌ எல்லா விதமான 
பொருள்களும்‌, கத்தியின்‌ வாயில்‌ அகப்படாமல்‌ 
போவதில்லை. எந்திரம்‌ ஓடும்போது கெர்‌ 
டைப்‌ பருத்தியான து என்ற யக சும 


* 2 ஹார்ஸ்‌ பவர்‌-- 2 Horse-Power. 








. 20 


னும்‌ வசத்தில்‌ & என்னும்‌ தோல்‌ உருனயைகத்‌ 
தொடும்படி. முன்னால்‌ ' கொண்டு போகப்படு 
இறது. - இந்தத்‌ தோல்‌ உருனையைச்‌ சுற்றிலும்‌, 
அரம்‌ போன்ற தோற்பட்டைகள்‌* பொருத்தப்‌ 
பட்டிருப்பதால்‌ : அதன்‌ மேற்பரப்பு கடின 
மாகவே இருக்கும்‌. F என்று காட்டப்பட்டி ருக்‌ 
கிற சுருட்டி (ஸ்பிரிங்கு) களின்‌ உதவியால்‌ 
D என்னும்‌ காக்டர்‌ கத்தி (Doctor's Knife) A என்‌ 
னும்‌ தோல்‌ உருமாயை அழுத்திக்கொண்டு 
இருக்கிறது. பருத்தி இழைகள்‌ தோல்‌ உரு 
ளையை அடைந்து, அதன்‌ மேல்‌ பரந்து கத்தி 
வாயைக்‌ கடந்து செல்லும்‌. இழையும்‌ கொட்‌ ` 
டையுமாகப்‌ பிரிக்கப்படாதவை தாக்டர்‌ கத்தி 
யும்‌ தோல்‌ உருளையும்‌ பொருந்‌ துமிடத்தில்‌ தங்க 
விடும்‌. மேலும்‌ அஃது இழைகளேரடு 
கொட்டைகளை முன்னே செல்லவும்‌ விடாது. 

கொட்டை நீக்கும்‌ எந்திரத்தின்‌. சிறப்பான 
வழிகள்‌ பின்வருமாறு. :— 


_ ம என்னும்‌ கத்து உருளை முன்‌ னூம்‌ பின்‌ னும்‌ 
வேகமாகச்‌ சுற்றுவதால்‌, விரைவாகவும்‌, இலே 
சாகவும்‌ பஞ்சு தள்ளப்படுகிறது. முன்‌ கூறிய 
இரு செய்கைகளா லும்‌, ( அதாவது முன்னும்‌ 
பின்னும்‌ போகக்கூடிய தன்மையாலும்‌; ) வேக 
ப்‌ மலும்‌ பருத்துக்‌ தொய்‌. 
பருத்தியிலிருந்து .பிரிக்கப்பட்டுக்‌ ழே நன்‌ 


*  பெல்டுகள— Belts. a =S 





21 


படம: 











K 
aum G) II 








படம்‌ 1- இல்‌ கொட்டை நீக்‌ 
வேலைகளைக்‌ காணலாம்‌. = தப்‌ க. ( ) இரு 


29 





னும்‌ அனளைகளோடு கூடிய சல்லடை எனப்படும்‌ 
நிரற்‌ சட்டங்கள்‌ (ஸர்‌) வழியாகக்‌ கீமே விழுந்து 
விடுகின்றன. பிரிக்கப்பட்ட இமைகள்‌ முன்னோ 
சென்று படத்தில்‌ கா ணும்‌ Y போன்ற ஒரு 
வகைக்‌ கருவியால்‌ அவ்வுருளையிலிரும்‌ து எடுக்கப்‌ 
படும்‌. இங்கே விவரிக்கப்பட்ட செய 
படம்‌ 2, 3-இல்‌ Q 
கின்றன. இப்படத்தில்‌ கோண வடிவக்து_ன்‌ 


கள்‌ பஞ்சை (இழை 


களை) விட்டு நீங்கும்‌ வரை கத்தியருளையின்‌ 


23 


மேலேயுள்ள மற்றொரு கத்தி பஞ்சுடன்‌ கூடிய 
கொட்டைகளைப்‌ பின்னால்‌ பழைய நிலைக்கே 
தொடர்ந்து தள்ளி விடுகிறது. இவ்வாறு பஞ்சு 
இமைகள்‌ ஒன்றை யொன்று தொடர்ந்து அலை 
போல மிகவும்‌ நல்ல முறையில்‌ எடுக்கப்படுகின்‌ 
றன. இதனால்‌ நூற்புச்‌ சாலையில்‌ உள்ள துப்புரவு 
செய்யும்‌ எந்திரங்களின்‌ எண்ணிக்கை குறைவ. 
தால்‌ கால்‌ உற்பத்தியின்‌ ச 
குறைந்து விடுகிறது. 


A என்ற உருளையால்‌ எடுக்கப்படாத பஞ்சு, 
அடிப்‌ பாகத்தில்‌ கொண்டுபோகப்பாட்டு வலது 
புறம்‌ காட்டப்பட்டிருக்கும்‌ & என்ற மற்றொரு 
தோல்‌ உருளையில்‌ அடி பட்டு மேலே கூறப்பட்டி. 
ருப்பதுபோலப்‌ பஞ்சும்‌, கொட்டையும்‌ பிரிக்கப்‌ 
படுகின்றன. இம்மாதிரியாக ஓரே எந்திரத்தில்‌ 
இரு தோல்‌ உருளைகள்‌ இருப்பதனால்‌ இமை உற்‌ 
பத்தி கூடுவதோடு சுருக்கமான இட வசதியில்‌ 
எந்திரமும்‌ அமைக்க முடிகிற து. படத்தை ஊன்‌ 
இப்‌ பார்ப்போமானால்‌, பல வகையான்‌ பஞ்சிற்‌ 
கும்‌ எப்படி “ஜின்னிங” எந்திரத்தை அமைப்பது 
என்பது நன்றாக விளங்கும்‌. C என்ற தட்டுக்‌ 
குரிய தண்டவாளத்திற்கும்‌ கத்தி உருவாக்கும்‌ 
இடையே பருத்திக்‌ கொட்டைகள்‌ செல்லல்‌ 
கூடாது. கவனக்‌ குறைவினால்‌ இவ்விடத்தைச்‌ 
சரியாக அமைத்துக்‌ கொள்ளாவிட்டால்‌, கொட்‌ 
டைகள்‌ கசங்கி வீணாகிப்போம்‌; அதுமட்டுமன்றி 
இமைகளும்‌ சேதமாய்விடும்‌. முன்னே செல்லும்‌ 


24 


இழைகளைச்‌ சேதப்படுத்தாத முனையில்‌ தாகடர்‌ 
கத்தி அமைந்திருக்க வேண்டும்‌. தோலுருனை 
சுழலும்‌ வசத்தில்‌ அதன்‌ நடுக்‌ கோட்டின்‌ இடை 
நடுவில்‌ கத்தியின்‌ முனை அமைவதாலும்‌, இக்‌ 
கோட்டின்‌ ஒருபுறம்‌ சிறிது தள்ளி வைக்கப்படு 
வதாலும்‌ இவ்வாறு இமை சேதமாகக்கூடி ம 
தவறுகளை நீக்கி விடலாம்‌. அதனால்‌ கொட்டை 
யோடு கூடிய இழையின்‌ பிடிப்பு நன்றாக இருப்ப 
கோடு தாக்டர்‌ கத்தியால்‌ கொட்டை நீக்கும்‌ 
செயல்‌ இனிது நடைபெறுகிற அ. தாக்டர்‌ கத்தி 
யின்‌ அழுத்‌ அம்‌ தன்மையை F என்ற சுருட்டியா 
லும்‌ (ஸ்பிரிங்கா லும்‌) E என்‌ ந திருகாணியா லும்‌ 
(ஸ்குருவா லும்‌) கொட்டையும்‌ பஞ்சும்‌ எவ்வ 
ளவு கெட்டியாக ஓட்டி க்கொண்டிருக்கின்‌ றன 
என்பதைக்‌ கவனித்து அழுத்தத்தைக்‌ குறைக்‌ 
கவோ, அதிகப்படுத்தவோ செய்து கொள்ள 
லாம்‌. ்‌ 


. தோலுருளையையும்‌, ககதுதியுருளையையும்‌ 
அமைப்பது மிக்க கருத்தோடு செய்யவேண்டிய 
ஒன்றாகும்‌. எனெனில்‌, இரு உருளைகளும்‌ FLD 
நிலயில்‌ இருப்பதேயல்லாமல்‌ இவ்வுருளையின்‌ 
இடைவெளி பெரிய கொட்டையின்‌ * பாகக்‌ 
குறுக்களவே (Diameter) இருக்கவேண்டும்‌. 
இவவாறின்றிச்‌ சிறிது நெருக்கி வைக்‌ துவிட்‌ 
மால்‌, கொட்டைகள்‌ உடைந்து போகும்‌. வேண்‌ 
டிய அளவிற்கு மேல்‌: வைத்துவிட்டால்‌, கத்தி 
உருளைக்கு அகப்படாமல்‌ பஞ்சும்‌, கொட்டையும்‌ 


25 


பிரிக்கப்படாமல்‌ கீழே குவிம்‌அவிடும்‌. இதை 
எப்படி அமைப்பது ps படத்தில்‌ 
காட்டியுள்ளோம்‌. 


R என்னும்‌ உதவி உருளை (An Auxiliary 
Roller) குவிக்கப்பட்ட கொட்டைகளைப்‌ பிரித்து 
விடுகிறது. 


மேலும்‌, இது கத்தியுருளைக்குப்‌ பஞ்சினை த்‌ 
தொடர்ச்சியாகச்‌ செலுத்‌ அவதற்கும்‌ உதவு 
கிறது. இந்த எந்திரத்தில்‌ இழை உற்பத்தி ஒரு 
மணி நேரத்தில்‌ சுமார்‌ 100-லிருக்து 200 
பவுண்டு வரையில்‌ அத்ய எடுக்கப்படு 
ன்றது. 

பருத்தியின்‌ தனிசை (தரத்தையும்‌, பருத்தி 
யிலிருந்து கொட்டைகள்‌ பிரிக்கப்படுவதையும்‌ 
முன்பு கண்டோம்‌. பருத்திக்‌ கொட்டைகளை 
நீக்கிய பின்பும்‌, பஞ்சு பக்குவப்படுத்தப்பட 
வேண்டியிருக்கிறது. 


இனி, கொட்டை நீக்கப்பட்ட பஞ்சு உள்‌ நாட்‌ 
டி லும்‌,வெளி காட்டி லும்‌எவ்வா று அனுப்பப்படு 
கிறது என்பதை ஆராய்வோம்‌. . “ஜின்னிங்‌” எம்‌ 
இரத்தில்‌ கொட்டை நீக்கப்பட்ட பஞ்சு உதிரி 
யாக இருக்கின்றது. இவ்வாறு உதிரியாகவே 
இருந்து விட்டால்‌, கட்டு உடைப்பு எந்திரம்‌ 
(Bale Breaker) தேவைப்படாது. ஆனால்‌, 
பஞ்சை வெளியிடங்களுக்கு அனுப்பவும்‌ கிடங்கு 


26 


களில்‌ அடுக்கி வைக்கவும்‌, கட்டுப்பேோர . வேண்‌ 
டியது தவையாகிற்து. கட்டச்சு (Baling Press} 
என்ற எந்திரத்தின்‌ உதவியால்‌ பஞ்சைக்‌ கட்டுக்‌ 
கட்டாகப்‌ போடுகிறோர்கள்‌. கட்டுகளாகக்‌ 
கட்டப்பட்ட பேல்கள்‌ சுமார்‌ 460 பவுண்டிலி 
ரது 466 பவுண்டு வரை எடை உள்ளவையாக 
இருக்கின்றன. அதன்‌ அளவு 41% 1" 107” x 

1-4” அல்லது LS இம்மாதிரியான கட்டுகள்‌ 
நூற்பு ஆலைகளுக்கு அனுப்பப்படுகின்‌ றன. 
இங்கே பஞ்சுக்‌ கட்டுகளிலுள்ள இரும்புப்‌ 
பட்டைகளாயும்‌, சணல்‌ சாக்குகளையும்‌ அகற்று 
விடுகிறார்கள்‌. உதிரிப்‌ பஞ்சுகள்‌ பேல்‌ (கட்டு) 
போட்டு வருவதனால்‌ இறுகிவிடுகின்‌றன. இந்த 
இறுகிய பஞ்சுக்‌ கட்டுகளை ஏதாவது ஓரு கல்ல” 
முறையில்‌ (கூடிய அளவில்‌ பஞ்சு சேதமாகாத 
வகையில்‌) உதிரி செய்ய வேண்டும்‌. [டந்த இல 
ஆண்டுகளாக ஒரு இல பறைய தகொழிற்சாலை 
களில்‌, பஞ்சு உதிரி செய்யும்‌ வேலையைத்‌ 

தொழிலாளர்களைக்‌ கொண்டு கையால்‌ செய்‌ ர 
வருகின்‌ றனர்‌. ஆனால்‌ இப்பொழுது எல்லாத்‌ 


இந்த எந்திரம்‌ ' 
[றி ம்‌ உறுதியான முறையிலே செய்யப்ப 
னம. ஏன்‌ என்றால்‌ இறுகிய பட்டத்‌ 
. - . - - ` DE 
கட்டிகளை எந்திரத்திற்குள்‌ உதிரி செய்யும்போ து 


27 


அவைகள்‌ அதிர்ச்சியால்‌ சிதைந்து கெடக்‌: 
கூடாதல்லவா? 


கட்டவிழ்‌ எந்திரம்‌ (Hopper Bale Breaker) 
பக்கம்‌ 29- இல்காணப்படும்‌ படம்‌ கட்டவிம்‌: 
எந்திரத்தைப்‌ பற்றி ஒரு பொதுவான விளக்கத்‌ 
தைத்‌ தருவதாகும்‌. சாதாரணமாக இவ்வெம்‌ 
திரம்‌ பஞ்சுக்‌ கட்டறையிலோ ( Bale Room ) 
கலவை அறையிலே (Mixing Room ) வைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. எந்திரத்தில்‌ பஞ்சு போடப்படும்‌ 
இடத்தைச்‌ சுற்றி ஓரே அளவு உள்ள பேல்‌: 
களோ, பல அளவு உள்ள பேல்களோ வைக்கப்‌ 
படுகின்றன. இறுகிய பஞ்சக்‌ கட்டிகள்‌ B என்ற 
கட்டைப்பாயின்‌ (Lattice ) மேல்‌ சமமாக திரவப்‌ 
படும்‌. கட்டைப்பாய்‌ சுற்றும்‌ வசம்‌ ஒரு அம்புக்‌ 
குறியால்‌ காட்டப்பட்டி ருக்கிறது. இப்படுக்கை 
வசம்‌ உள்ள பாயான து பஞ்சுகளைச்‌ சாய்வான 
வசத்தில்‌ மேலே செல்லும்‌ C என்ற முள்‌ பாய்க்கு. 
எடுத்துச்‌ செல்லுகிறது. இம்மாதிரியாக மேலே. 
செல்லும்போது, சாய்வான பாயின்‌ ( Spiked 
Elevating Lattice ) மேல்‌ பக்கத்தில்‌ இருக்கும்‌ 
சம உருளை D ( Evener Roller - சமப்படுத்தும்‌ 
உருலா ) போதிய அளவிற்கு மேற்பட்ட பஞ்சு 
களை மறுபடியும்‌ பின்னால்‌ தள்ளுவதோடு, சமம்‌: 
படுத்தும்‌ உருளைக்கும்‌ (Evener Roller ) சாய்‌: 
வான பாய்க்கும்‌ இடையே எவ்வளவு வெளியிருக்‌. 
கின்றதோ, அந்த அளவிற்குப்‌ பஞ்சைச்‌ சமமாக. 
E என்ற உருலாக்குத்‌ தள்ளுகிறது. இவ்வாறு: 


28 


கொண்டுபோகப்‌ பட்ட பஞ்சுகள்‌, தோல்‌ வார்க 
ளால்‌ இணைக்கப்பட்ட ந என்னும்‌ உருளையால்‌ 
அம்‌ முட்களிலுள்ள பஞ்சுகளை எடுத்துத்‌ தள்ளி 
விடுகிறது. இப்பஞ்சு வரும்‌ வழியில்‌ சந்தோடு 
கூடிய H என்னும்‌ இரும்புக்‌ கம்பிகளின்‌ மேல்‌ 
உந்தப்படுவதால்‌, பஞ்சின்‌ உள்ளிருக்கும்‌ 
உடைந்த கொட்டைகளும்‌ அம்பு, தூசிகளும்‌, 
உமிகளும்‌, பிறவும்‌ கழே விழுது விடுகின்றன. 
பஞ்சு மட்டும்‌ முன்னால்‌ கொண்டு போகப்பட்டு 
மற்றொரு பாயின்‌ F மேலோ அல்லது செங்குகு 
தாக ஓடும்‌ பஞ்சு உதிரி செய்யும்‌ எந்திரத்திலோ 
தொடர்புபடுத்தப்படுகிறது. பஞ்சுகள்‌ ஏந்து 
ரத்தில்‌ உதிரியாகும்போது, தூசிகள்‌ அதிகமா 
கப்‌ பரவுவதால்‌ அவைகள்‌, எந்திரத்தின்‌ மேல்‌ 
இணைக்கப்பட்டிருக்கும்‌ என்ற காற்றாடியால்‌ 
(Fan) இழுக்கப்பட்டு வெளியில்‌ இருக்கும்‌ rg 
அறைக்குக்‌ ( Dust Chamber ) கொண்டு செல்லப்‌ 
யடுகின்றன. சமவுருளைக்கு அருகில்‌ இருக்கும்‌ 
பஞ்சுகலா அகற்றும்‌ மற்றொரு உருளை (Stripper) 
சம உருளையின்‌ மீது படிந்திருக்கும்‌ பஞ்சுகளை 
எடுத்து விடுகிறது. இவ்வுருளையின்‌ மீ த! கோல்‌ 
வார்கள்‌ இணைக்கப்பட்டுள்ளன. சம உரு 
யின்‌ பரப்பின்மேல்‌ கனமான ஊஃிகள்‌ அமைக்‌ 
கப்பட்டிருக்கின்றன. சில உருளைகளில்‌, இக்‌ 
ப அள்‌ உள்ளேயும்‌; வெளிறேயும்‌ | 
; ம்ப மைக்கப்பட்‌ இல்‌ 
2 i: a aa É TO 
னும்‌ செல்‌ 


29 


வதால்‌, அம்முள்‌ தன்னைத்தானே சத்தப்படுதீ 
இக்‌ கொள்வதோடு, சாய்வுப்‌ பாய்‌ பஞ்சுகளை 
மேலே கொண்டுவரும்போது, தூகி படாதவாறு 
அவைகளை உதிரியாக்கி விடுகிறது. சாய்வான 
முட்பாயின்‌ அடிப்பாகத்தில்‌ ஒரு சல்லடை இருக்‌ 
இற து. பிரிக்கப்பட்ட தூசிகள்‌ அச்சல்லடையின்‌ 
வழியாக வெளியே வந்துவிடும்‌. இவ்வெந்திரம்‌. 
இயங்குவதற்கு சுமார்‌ 2. அல்லது 8 குதிரை 
( Horse-Power ) ஓட்டம்‌ தேவைப்படுகிறது. 
இதில்‌ சுமார்‌ நாள்‌ ஒன்றுக்கு 6 மணி நேரம்‌ 

கொண்ட ஒரு வாரத்தில்‌ ஒரு இலட்சம்‌ பஞ்சுக்‌ 
கட்டுகளை உதிரி செய்யலாம்‌. 










ந 


pm 
D a —— mY 


இக CY ` 


"வேள்‌ வ ஜே மார. று மற ண்‌. s 


3. பஞ்சுக்‌ கலவையும்‌ சுத்தப்படுத்தலும்‌. 
(Cotton Mixing) 


கட்டு உடைக்கும்‌ எந்திரம்‌ பஞ்சுகளை உதி 
சரியாக்கும்‌ போதே கலவையும்‌ செய்கிறது. கல 
வையின்‌ சிறப்பைச்‌ சுலபமாகத்‌ தெரிந்து 
'கொள்ள முடியாது. எனென்றால்‌, இதில்‌ நடக்‌ 
கும்‌ செய்கைகளைப்‌ பொறுத்தே நூலின்‌ தரத்தை : 
நிர்ணயிக்க முடியும்‌. 


ஓரேவிதப்‌ பஞ்சிலிருக்து ஒரே விதமான 
நூல்‌ கிடைக்காதோ என்ற கேள்வி எழலாம்‌. 
இயற்கையின்‌ விசித்திரங்களில்‌ ஒன்று, ஓழேர 
மாதிரியான தன்மையுள்ள பஞ்சு எந்த ஒரே 
மாவட்டத்திலும்‌ சரியாகக்‌ கிடைப்பதில்லை. 
விளையும்‌ நிலம்‌, விதைக்கும்‌ விதை, பருவகால 
மழை, வெப்பம்‌, நீர்ப்பாசனம்‌ முதலியவைகளைப்‌ 
பொறுத்திருக்கிறது பஞ்சின்‌ தரம்‌. இதுவுமல்‌ 
லாமல்‌ பஞ்சினது தரம்‌, வெடித்த பருத்தி சூரிய 
வெப்பத்தில்‌ போடப்பட்ட கால அளவையும்‌ 
சார்ந்திருக்க து. 


பஞ்சு, நூலாகவோ, உடையாகவோ மாறும்‌ 
போது அதன்‌ விலை, நிறம்‌, எடை முதலியவற் 
அக்குப்‌ பாதகமில்லாதபடி செய்யவேண்டியிருக்‌ 
கிறது. விலை கூடுதலானால்‌, வாங்குவோர்‌ அவை 
. களை விரும்பி வாங்க மாட்டார்கள்‌. நிறமும்‌ மங்‌ 


Ə1 


கலாக இருக்கக்கூடாது; எடையும்‌ இருக்கவேண்‌ 
டும்‌. கருங்கண்ணிப்‌ பஞ்சு வெண்மையாகவும்‌, 
இமை ஞகுறைவாகவுமிருக்கும்‌. ஆனால்‌, உகண்டா, 
கம்போடியா முதலிய பஞ்சுகள்‌, சிறிது பழுப்பு 
நிறமாகவும்‌, இறை நீளமான தாகவும்‌ இருக்கும்‌. 
கருங்கண்ணியைப்போன்ற பஞ்சுகளின்‌ விலை 
குறைவு. ஆனால்‌ உகண்டா, இலட்சுமி, கம்‌ 
போடியா ஆகிய பஞ்சுகளின்‌ விலை அதிகம்‌. 


பஞ்சுகளைக்‌ கலவை செய்வதன்‌ நோக்கம்‌ 
பின்‌ வருபவைகளைச்‌ சீர்ப்படுத்துவதற்காகத்‌ 
தான்‌. (1) ஒரே விதத்தோடு கூடிய ஓரே நீள 
மான இமை; (2) ஓரே விதமான இழையின்‌ 
தரம்‌; (38) நிறம்‌. இக்கலவையில்‌ மேற்‌ கூறிய 
மூன்றும்‌ ஓரளவாவது நன்கு அமைய வேண்டு 
மென்றால்‌, பரந்த அனுபவமும்‌ நிர்ணயிக்கும்‌ 
- திறமையும்‌ மிகமிக அவசியம்‌. 


ஆகையால்‌, கலவைப்‌ பஞ்சின்‌ அளவைப்‌ 
பற்றியோ தரத்தைப்பற்றியோ காம்‌ இங்கே 
ஒன்றும்‌ சொல்ல முடியா .அு. 


எந்திரத்தின்‌ மூலம்‌ இக்கலவை சிக்கனமாக 
வும்‌,திநம்படிவும்கடைபெறுகிறது. அது எப்படி 
என்பதைச்‌ சுருக்கமாக விவரிப்போம்‌. இவ்வேலை 
எங்ஙனம்‌ நடைபெறுகிறது என்பது பக்கம்‌ 
32-0 உள்ள படம்‌ 1-ல்‌ விளங்கக்‌ காட்டப்பட்‌ 
டிருக்கிறது. பஞ்சானது, Íl; 2; 8 என்ற வேறு 








CARA AEA A aa A a OO a UE EVEL i ஆட S A N ASA 


கலவை — 
Z ட. மேல 






>= 





l] 













ens s ACE 
பாடான கட்டுகளிலிருந்து எம்‌ 
(Proportion) கல்வை செய்யப்பட்‌ 
அதே வி கிதத்தில்‌ மாறிமாறிப்‌ பஞ்சுகளை 
எடுத்துக்‌ கட்டு உடைக்கும்‌ பேல்‌ பிரேக்கர்‌ 
எந்திரத்தில்‌ போடவேண்டும்‌. பேல்‌ பிரேக்கர்‌ 


2 விகிதத்தில்‌ 


ட GADGET, 


38 


எந்திரத்திலிருக்து பஞ்சு . வந்தவுடன்‌, கீழே 
இருக்கும்‌ அறையின்‌ மேல்‌ கூரைக்கு அருகில்‌ 
சுற்றிக்கொண்டிருக்கும்‌ பாயின்மேல்‌:௮.து விழு 
கிறது. B, C, D, E என்ற முறையில்‌ உள்ள பாய்‌ 
கள்‌, கான்கு கலவை அறைகளள்‌ ஏதாவது ஒரு 
அறைக்குப்‌ பஞ்சைக்‌ கொண்டு போகும்படியாக 
அமைக்கப்பட்டிருக்கின்றன. படத்தில்‌ அம்புக்‌. . 
குறியின்‌ திசையில்‌. பஞ்சை B, C என்னும்‌ இரு. 
பாய்கள்‌ கொண்டு போகின்றன. C - யிலிருக்து." 
'்‌ குறுக்கே உள்ள% என்னும்‌ பாயின்‌ மேல்‌ பஞ்சு ` 
விழுகிறது. இந்த E என்னும்‌ பாய்‌, அம்புக்குறி 
பில்‌ காட்டப்பட்டிருக்கும்‌ வசத்தில்‌ சுற்றி, 
இரண்டாவது கலவைஅறைக்குப்‌ பஞ்சக்‌ 
கொண்டு போகின்றது. இவைகள்‌ இங்கே 
கொஞ்சம்‌ பரப்பிற்கு உகறப்படுகின்‌ றன... 
பெரிய அளவில்‌ உதறப்பட்டால்‌ மிகவும்‌ நல்ல_து. 
வேறு விதமாகத்‌ தேவைப்படுமானால்‌ E என்னும்‌ 
பாயைப்‌ பின்புறமாகச்‌ சுற்ற வைப்பதால்‌, 
மூன்றாவது அறையில்‌ பஞ்சுகளைப்‌ பரப்பலாம்‌. 
முதலாவது, 4-ஆவது அறைகளில்‌ கலவையை 
உகுற வேண்டுமானால்‌ C என்னும்‌ பாயைப்‌ 
பின்னால்‌ சுற்றும்படிச்‌ செய்ய வேண்டும்‌; அப்‌ 
படிச்‌ செய்வதனால்‌ க்கும்‌ கேக்கும்‌ இடையே 
கழே செல்லும்‌ பஞ்சு, D என்னும்‌ பாயின்மேல்‌ 
விழுகிறது. இந்தப்‌ பாயானது பஞ்சை ஏந்து 
இரண்டு அறைக்குக்‌ கொண்டுபோக வேண்‌ 
டுமோ அந்த அறைக்கு எடுத்துக்கொண்டு 
போகிறது. பத்தன்‌ ' 
5 í 


34 


காற்றின்‌ வேகத்தால்‌ பஞ்சைச்‌ செலுத்தும்‌ முறை 


( Pneumatic Delivery System ) 





பு SHHAVST FAW 
x 


ஒரு எந்திரத்திலிருந்து மற்றொரு எந்திதத்‌ 
இற்குப்‌ பஞ்சைக்கொண்டு செல்வதும்‌, தூசியை 
வெளியேற்றுவதும்‌ காற்றின்‌ உதவியால்‌ நடை 
பெறுகின்றன. தற்காலத்தில்‌ இம்முறையான து 
பெரிய அளவிலே நடைபெறுகின்றது. இதனு 
டைய செயல்‌ முறைகளை இங்கே தரப்படும்‌ படங்‌ 
களில்‌ காணலாம்‌. படம்‌ 2 இல்‌ ஆப்பர்‌ பேல்‌ 
பிரேக்கர்‌ (Hopper Bale Breaker ) எந்திரமும்‌ 
காண்பிக்கப்பட்டிருக்கிற து. ஓவ்வொரு கலவை 
யறையின்‌ மேல்‌ பாகத்திலும்‌ நடுவே காற்றை 
இழுக்கக்கூடிய காற்றாடியால்‌ (Exhaust Fan) பஞ்‌ 
சானது கொண்டுபோகப்‌ படுகிறது. ஏதாவது 
ஒரு அறையில்‌ பஞ்சை விமவைக்க வேண்டுமா 
னால்‌, அதற்கு ஒரு சிறந்த வழியாக ஒருவகைச்‌ - 
சக்கான்‌ (Valve) பெட்டி கையாளப்‌ படுகிற து. 


ட 


€ 





35 


-A (t NS 

இப்பொழுது ஆப்பர்‌ பேல்‌ பிரேக்கரி 
லிருந்து (Hopper Bale Breaker ) முதல்‌ அறை 
யில்‌ பஞ்சை நிரப்பிவைத்துக்‌ கொள்ளுவோம்‌. 
அம்புக்குறி காணப்படும்‌ இசையில்‌ பஞ்சான து 
இழுக்கப்பட்டு வெளியீட்டுப்‌ பெட்டி ( Delivery 
Box) யிலுள்ள உருண்டை வடிவமான சல்லடை 
யின்மேல்‌ படிகிறது. 


ஆசிகள்‌, இந்தச்‌ சல்லடையின்‌ மூலம்‌ அடுத்‌ 
அருக்கும்‌ குழாயின்‌ வழியாகத்‌ தூசி அறைக்கு 
இழுத்துச்‌ செல்லப்ப்டுகின்‌ றன, அனால்‌, சல்‌ 
லடையின்‌ மேலே. உள்ள பஞ்சு அம்புக்‌ குறி 
வசத்தில்‌ சுற்றுவதால்‌ அதன்‌ ழே இருக்கும்‌ 
பஞ்சு எடுக்கும்‌ உருனையால்‌ ( Stripping Roller ) 
அப்பஞ்சானது சுத்தமாக எடுக்கப்பட்டுக்‌ ழே 


36 


தள்ளப்படுகிறது. இங்கிருந்து அந்தப்‌ பஞ்சு 
கனமான ஊசிகளை உடைய உருளையின்‌ நடுவி 
லிருந்து பஞ்சக்‌ கலவை அறையில்‌ விழுகிறது... 
இரண்டாவது. அறைக்குப்‌ பஞ்சைக்‌ கொண்டு 
போக வேண்டுமானால்‌ முதல்‌ AD m @ ui dq 
கடந்து செல்லவேண்டும்‌. இம்மாதிரி செய்வ . 
தற்கு முதல்‌ வெளியீட்டுப்‌ (First Delivery Box) 
பெட்டியை மூடிவிட்டால்‌,பஞ்சு மு.கல்சல்லடைக்‌ 
குக்‌ கொண்டு போகப்படாமல்‌ நிற்கும்‌. காற்றா 
னது அதை மேலே இழுத்து நீட்டு வசத்தில்‌ 
உள்ள குழாயின்‌ வழியாக, இரண்டாவது வெளி 
மீட்டும்‌ பெட்டி (Second Delivery Box ) க்குக்‌ 
கொண்டு போகிறது. இது 82-ஆம்‌ பக்கத்தில்‌ 
காண்பிக்கப்பட்டி ருக்கிறது. 3 


இந்த மாதிரியான சுக்கான்களின்‌ ( Valves } 
உதவியால்‌, எந்க எந்த அறைக்கு வேண்டுமோ, 
ABBES அறைக்கெல்லாம்‌ பஞ்சைக்‌ கொண்டு 
போக முடியும்‌. 


ஆப்பர்‌ பீடர்‌ (Hopper Feeder) 

கலவை செய்யப்பட்ட பஞ்சு உதிரி செய்யப்‌ 
படுவதற்கும்‌, சுத்தும்‌ செய்யப்படுவதற்கும்‌ கயா . 
ராக இருக்கிறது. இங்கே பஞ்சை என்‌ சத்தம்‌ 
செய்ய வேண்டும்‌ என்ற கேள்வி எழுகிறது. 
சாதாரணமாகக்‌ கதர்‌ போன்ற ஆடைகைக்‌ 
தயாரிக்கும்போது பஞ்சு அதிகமாகச்‌ சுத்தம்‌ 
செய்யப்படுவதில்லை. ஆனால்‌, ஆல்களில்‌, ` பஞ்‌ 


Ə7 


சைச்‌ சுத்தம்‌. செய்த பிறகுதான்‌ நூல்‌ BT DS 
ஆரம்பிக்கிறார்கள்‌. சுத்தும்‌ செய்வ தன்‌ அடிப்‌ 
படை நோக்கங்கள்‌ என்ன என்பதைத்‌ ட தீரிந்‌ து 
கொள்ள வேண்டிய அ அவசியம்‌. இதனை நன்கு 
ஆராய, விளையும்‌ நிலங்களுக்குப்‌ போகவேண்டி. 
யிருக்கிறது. அங்கே நாம்‌ காண்பது என்ன 
என்பதை விளக்கமாக அறியவேண்டும்‌. 


. பருத்திச்‌ செடிகள்‌ பல மாவட்டங்களில்‌ 
UITA வருவதைக்‌ காண்கிறோம்‌. நன்கு 
வளர்ந்தவுடன்‌ பருத்திச்‌ செடி களிலே பூக்கள்‌ 
மலர்ந்து. விடுகின்றன. காலம்‌ வந்தவுடன்‌ அடம்‌ 
தப்‌ பூக்கள்‌ காயரகி வெடிக்கத்‌ தொடங்கும்‌. 
பூக்களாயிருக்கின்ற காலத்திலும்‌, காயாகி 
வெடிக்கன்ற காலத்திலும்‌ காற்றில்‌ பறக்கும்‌ 
IAIM அச்செடியிலுள்ள பூக்களிலும்‌ 
வெடித்த காய்களிலும்‌ படிந்துவிடுகின்‌றன. 
இந்த்‌. தூசிகள்‌ பஞ்சைச்‌ சேர்ந்தவைகள்‌ 
அல்ல. ஆகையால்‌ இவைகளைப்‌ பஞ்சிலிரும்‌து 
தனியே நீக்கவேண்டிய அ அவசியமாகிறது. 


பருத்தி விளைந்து அறுவடையாகும்‌ போது 
இளஞ்‌ சிறுவர்களே பஞ்சுகளைப்‌ பறிக்கன்றார்‌ 
கள்‌... இந்த இளம்‌ பிள்ளைகள்‌, அவைகளைப்‌ 
பறிக்கும்போது காய்ந்த இலைகள்‌, அரும்புகள்‌, 
மேல்‌ ஓடுகள்‌ ஆதிய இவைவையும்‌ சேர்த்தே 
பறித்துவிடுகிறார்கள்‌. ஆகையால்‌, இவைகளை 
அப்புற்ப்படுத்தினாலன்‌.றி, உற்பத்தியாளருக்கு 


38 


நல்ல பயன்‌ உண்டாகாது. இவ்விதமான அசத்‌. 
தங்கள்‌ பஞ்சுகளோடு கலந்து கொண்டால்‌, 
வெளி நாட்டிற்கு அனுப்பப்‌ படுவதுற்காக அப்‌ 
பஞ்சு இறுகக்‌ கட்டிப்‌ போடப்‌ படுகிறபோது, 
அசத்தத்தைப்‌ பிரித்து ஒதுக்கும்‌ தொந்தரவு 
அதிகமாகிவிடும்‌. 


ஓவ்வொரு இழையையும்‌, எறத்தாழத்‌. 
தனிப்படுத்தி, அதிலுள்ள அசுத்தங்களைச்‌ சாதா 
ரண முறையிலோ, காற்றின்‌ வாயிலாகவோ, 
கீழே விழச்‌ செய்வதற்குப்‌ - பலவிதமான எந்திர 
சாதனங்கள்‌ உள்ளன; அவைகளை உபயோகப்‌ 
படுத்தும்‌ விதத்தையும்‌, காரணங்களையும்‌, இப்‌: 
பொழுது அறிக்‌ அகொள்ளுவோம்‌. 


பஞ்சைக்காட்டி லும்‌ மெல்லிய: பொருள்‌ 
கிடையாது என்பதுதான்‌. பழமொழி. அதன்‌: 
மெல்லியகன்மையை கோக்கும்போது, அதைச்‌ 
சுத்தப்‌ படுத்‌ தும்‌ முறையும்‌ அவ்வாறே படிப்படி 
யாகவும்‌ மிக்க ஈயமாகவும்‌ நடக்கவேண்டு: 
மென்ப அதெளிவாகிற அ. கட்டுகளின்‌ (Bales) 
இறுகிய கட்டிப்‌ பஞ்சுகளை உடைத்துச்‌ சுத்தப்‌ 
படுத்துவதில்‌, கட்டு உடைப்பு எந்திரம்‌ (Bale 
Breaker) முக்கியமான இடம்‌ பெ றெ து. 
இந்தப்‌ பஞ்சு உதிரி செய்யும்‌ எந்திரத்தில்‌ 
போடப்படும்போ து விகியோகிக்கும்‌ தன்மை 
யும்‌, ஒருமுகப்படுத்‌ அம்‌ அளவும்‌ மேற்பார்வை 
யாளரின்‌ கவனத்தையும்‌, நிர்ணயிக்கும்‌ இறனை 


w 


39 


யும்‌ பொறுத்திருக்கின்றன.. இதுவும்‌, இதனால்‌ 
ஏற்படும்‌ பண விரயமும்‌ ஆப்பர்‌ பிடர்‌ (Hopper 
Feeder) என்னும்‌ எந்திரத்தைப்‌ புகுத்துவகுற்‌ 


குக்‌ காரணமாம்‌ அமைந்துள்ளன. இதைக்‌ 


காணும்‌ நாம்‌ ஒன்றும்‌ வியப்படைய வேண்டிய 

இந்த எந்திரம்‌, மற்றொரு எந்திரத்திற்குப்‌ 
பஞ்சு கொடுக்கும்‌ வேலையும்‌ செய்கிறது. இந்த 
எந்திரம்‌, கையினால்‌ செய்வதைக்‌ காட்டி லும்‌, 
இறந்த முறையில்‌ பஞ்சை விநியோகிக்கும்‌ 
செய்கின்றது. இது நேரடியான முறைறயில்‌ 
ஓரே மாதிரியாகப்‌ பஞ்சைக்‌ கொண்டு செல்லு 
கிறது; சிறிதளவு உதிரி செய்யும்‌ எந்திரத்தின்‌ 
வேலையையும்‌ இது செய்வதால்‌, பஞ்சின்‌ சேதத்‌ 
தையும்‌ குறைவாக்குகிற து. இதன்பின்‌ திறவை 
(Opener) யானது பஞ்சைக்‌ கொஞ்சம்‌ கொஞ்ச 
மாக எந்திரங்களுக்குக்‌ கொடுக்கிறது. 

இதனுடன்‌ ஆப்பர்‌ பீடர்‌ (Hopper Feeder) 
எந்திரத்தின்‌ மாதிரிச்‌ சித்திரத்தைப்‌ பக்கம்‌ 
40-இல்‌ காணலாம்‌. 

A என்னும்‌ இடத்தில்‌ கலவை அறையைச்‌ 
சேர்ந்த குழாயின்‌ வழியாக, அம்பு நோக்கி 
யிருக்கும்‌ இசையில்‌, பஞ்சு வந்து சேருகிறது; 
பிறகு, இவைகள்‌ B என்னும்‌ அறையில்‌ C 
என்னும்‌ ( சுற்றிக்கொண்டே யிருக்கும்‌ ) பாயின்‌ 
உதவியால்‌ உட்செல்லுகிறது. இங்கே 
படுக்கை வசமாகச்‌ சுற்றியவண்ணம்‌ இருக்கும்‌ 


பாயின்பேல்‌ விழுவதால்‌ பஞ்சானது என்னும்‌ 
செங்குத்தாக ஓடும்‌ முட்பாய்க்குக்‌ கொண்டு 
போகப்படுகிறது. இந்த முட்பாய்‌ E என்னும்‌ 
சமப்படுத்தும்‌ உருளையைக்‌ (Evener Roller) 
கடந்து பஞ்சை எடுத்துச்‌ செல்லுகிறது. 
இந்தச்‌ சமப்படுத்தும்‌ உருளை அளவிற்கு மேற்‌ 
பட்ட  பஞ்சுகல்‌ா உள்ளே செல்லவிடாமல்‌ 
தடைப்படுத்தி மறுபடியும்‌, B என்னும்‌ அறை 
யில்‌ தள்ளிவிடுகிறது. ` சமப்படுத்தும்‌ உருளை 
வேகமாகச்‌ சுற்றுவதா லும்‌ ௮ தன்‌ மேல்‌ பரப்பில்‌ 
இணைந்திருக்கும்‌ இரும்பு முட்களினால்‌ 
தொடர்நது உை தபடுவதாலும்‌ ௮ திகப்படியான 
யஞ்சு. Ë என்னும்‌: அறையில்‌ தள்ளப்படுகிற து. 


| 





uid 


41 


மேலே கொண்டுபோகும்‌ முட்பாயின்மேல்‌ 
சமமாகப்‌ படிந்திருக்கும்‌ பஞ்சு அடுத்தபடியாக 
F என்னும்‌ சுத்தம்‌ செய்யும்‌ (Stripping Roller) 
உருளையால்‌ சுத்தமாக எடுக்கப்படும்போது G 
என்னும்‌. நிரற்‌ சட்டங்களின்‌ (Grid-Bars) வழி 
யாக மென்மையான தூசிகள்‌ கீழே விழுக்‌ துவிடு 
இன்‌ மன. அவைகளைத்‌ தொடர்நது அமைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌ K என்னும்‌. மிதிகளின்‌ (Pedals 
பெடல்களின்‌) மேலே சுற்றிக்கொண்டிருக்கும்‌ 
H என்னும்‌ மிதி. உருளை, வழியாகப்‌ 
பஞ்சானது முன்னால்‌ கொண்டுபோகப்படு 
கிறது. இந்த மிதிகள்‌, விநியோகிக்கும்‌ பஞ்சினை 
ஓரே அளவாய்க்‌ கொண்டுபோவதற்கு உபயோ 
கப்படுகின்றன. அளவுக்கு மீறிய பஞ்சு போகு 
மானால்‌ இம்மிதிகள்‌ தாழ்த்தப்படும்‌. அதனால்‌ H 
என்னும்‌ மிதி உருளை, கோன்ட்ர த்‌ (Conedrum ) 
துடன்‌ இணக்கப்பட்டிருக்கும்‌ சாதனத்தினால்‌ 
மெதுவாகச்‌ சுற்றுகிறது. பஞ்சு குறைக்கு 
அளவில்‌ போய்க்கொண்டிருந்தால்‌ இந்த மிதி 
உருளை (Pedal Roller) வேகமாகச்‌ சுற்றுகிறது. 
இம்‌ மாதிரியாக ஓரே அளவாகக்‌ கொண்டு 
போகப்படும்‌ பஞ்சு ] என்னும்‌ உருளை வரியாக 
£ என்னும்‌ பாய்க்கு வருகிறது. இந்த வேலை 
நன்கு கடைபெறுதற்கு 8 என்னும்‌ அலை யில்‌ 
பாதி அளவிற்கோ முக்கால்‌ பாகத்திற்கோ 
பஞ்சை நிரப்பி இருக்கவேண்டும்‌. 


42 


இந்த B என்னும்‌ அறையில்‌, பஞ்சின்‌ 
அளவைக்‌ குறைப்பதும்‌ கூட்டுவதும்‌, இவ்வெக 
இரத்தைக்‌ கவனிக்கும்‌ மேற்பார்வையாளரைய்‌ 
பொறுத்திருக்கின்‌ றன. அனால்‌ வேண்டிய அள 
விற்கு ஓரே மாதிரியாகப்‌ பஞ்சைத்‌ தொடர்ந்த 
வைத்துக்கொள்ள ஓரே சாதனம்‌ அமைக்கப்பட 
டிருக்கிறது. Q என்னும்‌ நான்கு பரிச உருளைகள்‌ 
(Feeler Bars) R என்னும்‌ இரும்புக்‌ கம்பியி 
லிருந்து அறையில்‌ தொங்குகின்றன. இக்கம்பி 
யின்‌ மேல்‌ உள்ள லீவர்‌ (Lever), V என்னும்‌ 
பட்டை (கர்ப) யின்‌' மேல்‌ உள்ள T என்னும்‌ 
பிடிபெட்டி (Catch Box) யுடன்‌ மற்ற லீவர்‌ 
களினால்‌ இணைக்கப்பட்டி ருக்கிறது. இவ்வறை 
போதிய அளவிற்கு நிரம்பிவிட்டால்‌ நிரம்பிய. 
பஞ்சானது 9 என்னும்‌ கம்பியைப்‌ (ய) 
பின்னே இழுக்கிறது. 


இம்மாதிரியாக இவை பின்‌ கள்ளப்படும்‌ 
பொழுது V என்னும்‌ பட்டையின்‌ (Shaft) மேல்‌ 
உள்ள கிராங்கு (Crank ) என்னும்‌ கதவைத(W ) 
தாழ்த்தும்‌. அப்பொழுது T என்னும்‌ பிடி 
பெட்டி (Catch Box) பொருத்தத்திலிருந்து 
விலகிவிடுவகால்‌ பஞ்சு உள்ளே வருவதில்லை. 
Q என்னும்‌ கம்பிகள்‌ (Bars) சுய பஞுவினால்‌ 

` தன்‌ நிலைக்கு வரும்வரைக்கும்‌ Y என்னும்‌ க்குவு 
மூடிக்கொண்டேயிருக்கும்‌. சாதாரணமான குன்‌ 
நிலைக்கு வந்தவுடன்‌ Y என்னும்‌ கதவு திறப்‌ 
பதால்‌ அங்கே நிறைந்த பஞ்சு உட்செல்லுறெ து. 


45 


வெளியீட்டு எந்திரமும்‌, சமவெந்திரங்களும்‌ 
(Openers and Scutchers ) 


பஞ்சை உதிரி செய்து வெளியிடும்‌ எட்திரத்‌: 
இற்கு ஆங்கிலத்தில்‌ (Opener) ஓப்பனர்‌ என்று 
பெயர்‌. நாம்‌ இதற்கு முன்‌ கூறிய எந்திரங்கள்‌, 
பஞ்சை ஓரளவிற்குப்‌ பக்குவப்படுத்தி இந்த. 
வெளியீட்டு (ஓப்பனர்‌ ) எந்திரத்திற்குக்‌ கொடுக்‌: 
கின்றன. 


ஓப்பன்‌ ' என்‌ ற ஆங்கிலப்‌ 
தி, ப்பது என்பது பொருள்‌. பஞ்சான அ கட்டி 
கட்டியாகச்‌ செல்லுவகை மாற்றி, அவைகளைப்‌: 
போதுமான அளவிற்கு இது உதிரி செய்கிற து.. 
பஞ்சை உதிரி செய்து அதிலுள்ள அசுத்தங்களை 
நீக்குவதால்‌, இந்த எந்திரங்கள்‌ ஒப்பனர்‌ என்ற. 
பொருள்பட அமைக்கப்பெறுகின்றன. ஓவ்‌: 
வொரு இமையையும்‌ முழுமையிலும்‌ ஏறக்‌ 
குறையத்‌ தனியாக ஆக்குவதற்கு உதிரி செய்யும்‌ 
மெல்லிய தன்மை, இதனை அடுத்தாற்போல்‌: 
வரும்‌ எந்திரங்களில்‌ உள்ளது. இவ்விதமான 
நிலமை காண்பதற்கு எத்தகைய எந்திரங்கள்‌ 
தேவைப்படுகின்றன என்பதைக்‌ கூறியிருக்‌. 
கிறோம்‌. நன்றாகப்‌ புரிக துகொள்ளும்பொருட்டுத்‌. 
தறுகாலத்திலுள்ள உதிரி செய்யும்‌ பல்வேறு: 
வகை எந்திரங்கைப்‌ படத்துடன்‌ விவரிப்போம்‌.. 


44 


சிறிய பன்றிமுள்‌ (போர்க்‌ பைன்‌) ஓப்பனர்‌ அல்லது 
பாயினுல்‌ பஞ்சு ஊட்டும்‌ எந்திரம்‌ 


பட்ஸ்‌ Í 





இவ்வெ௩்திரம்‌ மற்றஓப்பனர்‌ களுக்குப்‌ பஞ்சு 
நல்கும்‌ முதல்‌ எந்திரமாகஃப்‌ பெரும்பாலும்‌ உப 
பயோகிக்கப்பட்டு வருகிறது. கலவையறையில்‌ 
இருக்கும்‌ பஞ்சு இவ்வெந்திரத்தில்‌ போடப்படு 
கிறது. இவ்வெக்கிரம்‌ நேரடியாகவோ, அல்லது 
வாய்க்கு உதவியாகவோ, ஆப்பர்‌ பேல்‌ பிரேக்க 
(Hopper Bale-Breaker) ௬ுடனோ, ஆப்பர்‌ பீடரு 
னோ, இணைக்கப்பட்டி ருக்கும்‌. 


மற்ற ஓப்பனர்களோடு இவைகளை றில்‌ 
டுப்‌ பார்க்குமிடத்து இது சிறியதேயாகும்‌. இவ்‌ 


45 


வெட்திரத்தின்‌ பக்கத்‌ தோற்றத்தைப்‌ படம்‌. 
1-இல்‌ காணலாம்‌. பாயின்மேல்‌ போடப்படும்‌. 
பஞ்சு A, B என்னும்‌ இரண்டு வரிசையுள்ள 
உருளகளின்‌ நடுவே செல்லுகிறது. இங்கே 
என்னும்‌ பீட்டர்‌ (Beater) ( அடி. உருனையால்‌ )- 
பஞ்சு அடிக்கப்படுகிறது. உதிரி செய்யப்பட்ட 
பஞ்சு ற என்னும்‌ நிரற்‌ சட்டங்களைக்‌ கடக்து F 
என்னும்‌ குழாய்‌ வழிய ரக ஓப்பனர்களுக்கு, 
(Openers) வெளியே செல்லுகிறது. ஓப்பனர்களி 
வுள்ள காற்றாடியின்‌ உதவியால்‌ பஞ்சு முன்‌ 
னோக்கி இழுத்துக்கொண்டு செல்லப்படுகிறது... 
D என்னும்‌ நிரற்‌ சட்டங்களின்‌ (Grid Bar) வழி 
யாகத்‌ ஆசிகளும்‌, அசுத்தங்களும்‌ கீழே விழும்‌ து: 
விடுகின்றன. பன்றி முள்‌ பீட்டர்‌ வகையில்‌ 
பஞூசைஉதிரி செய்யக்கூடியதும்‌, சுத்தம்‌ செய்‌ 
WIS கூடியதுமான தன்மை நன்றாக அமைந்திருப்‌ 
பதால்‌, அவ்வெந்திரத்தில்‌ கொஞ்சம்‌ கருத்தைச்‌ 
செலுத்தவேண்டும்‌. 


இதனுடன்‌ பக்கம்‌ 46-இல்‌ காட்டப்பட்டிருக்‌. 
கும்‌ படம்‌ 2-இல்‌ பீட்டர்‌ (Beater) அநேக இரும்‌ 
புக்‌ கத்திகளுடன்‌ இருக்கிறது. P என்னுமிடத்‌ 
தில்‌ மிதி (Pedals) சாதனம்‌ நிறுத்தப்பட்டி ருக்கி: 
றது. J என்னும்‌ நிரற்‌ சட்டங்களும்‌ (Grid Bar) 
ஒழுங்காகவும்‌, செம்மையாகவும்‌ அமைந்துள்‌' 
ளன. கெட்டிப்‌ பஞ்சுகளைக்‌ கட்டுகளிலிரும்‌ து 
உதிரி செய்வதற்குப்‌ படம்‌ 1-இல்‌ காண்பிக்கப்‌: 
பட்டிருக்கும்‌ எந்திரம்‌ முன்பெல்லாம்‌ போ அமா: 





னதாயிருந்தது; ஆனால்‌, ஆப்பர்‌ (Hopper) பேல்‌ 
உதிரி செய்யும்‌ எந்திரத்தின்‌ முன்னேற்றமான 
_ தன்மையால்‌, இச்கப்‌ பெரிய பன்றி முள்‌ (போர்க்‌ 
பைன்‌ ) எந்திரம்‌ செயல்படும்‌ வகையில்‌, மிக்க 
பயன்‌ உண்டுபண்ணக்‌ தக்க சந்தர்ப்பத்தை 
அமைத்துக்‌ கொடுக்கிறது. இதைப்‌ படம்‌ 2-இல்‌ 
காணலாம்‌. 


படம்‌ Ə- இல்‌ காணப்படும்‌ எந்திரம்‌, ஆப்பர்‌ 
பிடரி (Hopper Feeder) னால்‌ பஞ்ச ஊட்டப்‌ 
பட்டுக்‌ கிரைட்டன்‌ ஓப்பனர்‌ (Crighton Opener) 
என்ற எந்திரத்திற்குப்‌ பஞ்சு நல்கும்‌ துணை எக்‌ 


47 


PATENT LATTICE 
ச LA FEED8WIG MACHINE 7 


H 


KOPPER 
FEEDER 


GRIGHTON 
OPJEHER 








Ja PLATTS 





த்‌ 


திரமாக ௮ தூசியையும்‌ அசத்‌ 
குத்தையும்‌ கூடுமான அளவில்‌ போக்குவதற்கு, 
T DFID (Grid Bar) பீட்டரைச்‌ H eng சுற்றி 
: னும்‌ அமைக்கப்பட்டிருக்கின்‌ மன. உதிரியான 
பஞ்சைக்‌ கிரைட்டன்‌ ஓப்பனருக்குக்‌ கொண்டு 
செல்வதற்கு ஒரு வளைந்த குழாய்‌ உபயோகப்படு 
கிறது. இவ்வெந்திரத்தினுள்‌ இருக்கும்‌ பீட்ட 
ருக்கு, ஏறத்தாழ உதிரியாகவும்‌ சுத்தமாகவும்‌ 
பஞ்சானது கொடுக்கப்படுவதால்‌, : மேற்‌ 
கொண்டு அதனை உதுரியாக்கவும்‌, சுத்தப்படுத்த 
வும்‌ மேலும்‌ ஒரு கடினமான முறை கையாளப்‌ 


படுவதில்லை 


கமே காணப்படும்‌ சித்திரம்‌ செங்குத்‌ 
தான அடி உருளையைக்‌ காட்டுவது. இவ்வெக்‌ 
| தரம்‌ கிரைட்டன்‌ ஓப்பனர்‌ (Crighton Opener) 





என்றும்‌, குவி அடி உருளை என்றும்‌ கோனிக்கல்‌ 
பீட்டர்‌ (Conical Beater) என்றும்‌ கூறப்படும்‌. 
இந்தக்‌ குவியடி 2 Gr, ஏழு இரும்புத்‌ தகடுக 
ளால்‌ செய்யப்பட்ட தட்டுகளைக்கொண்டுள்ள து. 
இந்தத்‌ தட்டுகளின்‌ மேல்பரப்பைச்‌ சற்றி 
அநேக கத்திகள்‌ இணைக்கப்பட்டுள்ளன . இந்தக்‌ 
தட்டுகளின்‌ விட்டம்‌ ஓரே மாதிரியாக இரா; வித்‌ 
தியாசமான விட்டங்களோடு கூடிய இத்தட்டு 
கள்‌ செங்குத்தான ஒரு தண்டு (Shaft) உருளை 
யின்‌ மேல்‌ பொருத்தப்பட்டிருக்கன்றன. அவை 





களில்‌ மிகச்‌ சிறிய - அதாவது 16 அங்குல விட்‌ ` 


டத்தோடு கூடிய-தட்டு அடிப்‌ பாகத்தில்‌ இருக்‌ 
கிறது. இதிலிருந்து மேலுள்ள விட்டம்‌, தட்டுத்‌ 
தோறும்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாகப்‌ பெரி தாகிக்‌ 
கொண்டே போகிறது. மேல்தட்டின்‌ விட்டம்‌ 


௦ 


49 


26 அங்குலம்‌. எல்லாத்‌ தட்டுகளும்‌ செங்குத்‌ 
தாக இருக்கும்‌ தண்டுடன்‌ பொருத்தப்பட்டிருக்‌ 
கின்றன. இதை இந்துப்‌ படத்தில்‌ மேல்‌ தட்டின்‌ 
அருகில்‌ காணலாம்‌. இரும்புக்‌ கத்திகளெல்லாம்‌ 
ஓரே விதமாகத்‌ தட்டின்‌ மேல்‌ அமைக்கப்பட 
வில்லை. அவைகள்‌ வித்தியாசமான கோணங்க 
ளில்‌ நேர்‌ முகத்திலிருந்து வளைக்கப்பட்டி ரக்கின்‌ 
மன: இப்படியிருப்பதால்‌ உட்செல்லும்‌ பஞ்சு 
எல்லா இடங்களிலும்‌ நன்கு அடி படுகிறது. 
இந்த ““ஓப்பனர்‌” எந்திரத்தில்‌ பஞ்சைச்‌ 
செலுக்‌்துகுற்கு மூன்று வழிகள்‌ உள்ளன. இவற்‌ 
அள்‌ ஒன்றில்‌, குழாய்‌ வழியாக உருளையின்‌ அடிப்‌ 
பாகத்திற்குப்‌ பஞ்சுகொண்டு போகப்படுகிறது. 
இவ்வாறு பஞ்சு செல்லுதற்கு ஒரு சிறந்த வழி, 
முதலில்‌ சிறிய பன்றிமுள்‌ ஓப்பனரில்‌ பஞ்சை 
இட்டு அடைதச்‌ செங்குத்தான ஓப்பனருடன்‌ 
நேராகத்‌ தொடர்புபடுத்தி விடுவதேயாகும்‌. 
இது 48-ஆம்‌ பக்கத்தில்‌ உள்ள படத்தில்‌ காட்‌ 
டப்பட்டுள்ளது. எந்திரத்தினுள்‌ ஒரு பாயின்‌ 
மீது பஞ்சு போடப்பட்டு இரண்டு சோடி உருளை 
களுக்கு ( படத்தில்‌ &-யும்‌ B-யும்‌ ) இடையில்‌ 
சென்று C என்ற உருளையில்‌ செயல்படுகிறது. 
விரைவாகச்‌ சுற்றும்‌ இவ்வுருளை பஞ்சைத்‌ 
தனித்‌ தனிச்‌ சிறு துண்டுகளாகப்‌ பிரித்து விடு 
கிறது. இவ்வாறு பிரியும்பொழுது அதில்‌ படிக்‌ 
திருக்கும்‌ தூசிகள்‌ சிறிதளவு நீங்கிப்‌ படத்தில்‌ 
என்று காட்டப்பட்டுள்ள நிரற்சட்டங்கள்‌ வழி 
4 


50 


யாக வெளியேறுகிறது. பிறகு எந்திரத்தினுன்‌ 
இருக்கும்‌ N என்னும்‌ காற்றாடியின்‌ உதவியரல்‌ 
பஞ்சான து E என்னும்‌ குழாய்க்கு இழுக்கப்படு 
கிறது. அக்குழாயிலிருக்‌ து செங்குத்தான அடி 
உருளையொன்றைச்‌ குழ அமைக்கப்பட்டுள்ள 
-சல்லடைக்கண்போல்‌ அமைந்கு- ஒரு பெட்டிய 
னுள்‌ நுழைகிறது. இவ்வாறு நுழையும்போதே 
உருளையின்‌ அடிப்‌ பாகத்தில்‌ பொருத்தப்பட்டி 
ருக்கும்‌ தட்டில்‌ உள்ள கத்திகளின்‌ மேல்‌ உராய்‌ . 
கின்றது. மிக விரைவாகச்‌ சுழலும்‌ அத்தட்டு 
பஞ்சை மேலும்‌ சிறு அணுக்குகளாக்கி மேலை 
 மும்பச்‌ செய்கிறது. மேலே உள்ள தட்டுகளில்‌ 
பொருத்தப்பட்டிருக்கும்‌ கத்திகள்‌ ஓவ்வொன்றி 
லும்‌ இப்பஞ்சுத்‌ அணுக்குகள்‌ பட்டு, அவற்றின்‌ 
விரைவான சுமழற்சியினால்‌ மிகச்‌ சிறிய துணுக்‌ 
குகளாகிப்‌ பெட்டியின்‌ மேற்பாகத்தை அடை 
யும்‌.படத்தில்‌ 6, D என்று காட்டப்பட்டுள்ள வழி 
யில்‌ அம்புக்‌ குறியின்‌ வசத்தில்‌ சென்று ] என்று 
காட்டிய ஒரு சல்லடைக்‌ கூண்டின்‌ (Cage ) மீது 
படர்கிறது. அக்கூண்டு எப்பொழுதும்‌ சுழன்று 
கொண்டேயிருக்கும்‌. இதில்‌ உள்ள சல்லடைக்‌ 
கண்களின்‌ வழியாகப்‌ பஞ்சில்‌ இருக்கும்‌ மிகச்‌ 
சிறிய தூசிகனும்‌, அழுக்குகளும்‌ வெளியேறி 
விடுகின்‌ ரன; ஆனால்‌ பஞ்சு மாத்திரம்‌ வெளி 
வராது. ூய்மையாக்கப்பட்ட பஞ்சு கூண்டி 
ணுள்ளேயே சுற்றிவந்து என்னும்‌ வெளியீட்டு 
உருளையினிடத்துவருகிறது. அவ்வுருளையான து 


51 


s b றிக்கொண்டேயிருக்கும்‌ பாயின்மேல்‌ பஞ்‌ 
சைத்‌ தள்ளுவதால்‌ அதன்மேல்‌ படிந்த பஞ்சு 
பின்பு தரையில்‌ தள்ளப்படுகிறது. 


இந்த எந்திரத்தில்‌ பஞ்சு இல்‌ விப்ர 
என்ன நடைபெறுகிறது என்பதை விளக்கிக்‌ 
கூறினோம்‌. ஏன்‌ இந்த எந்திரத்தின்‌ மூலம்‌ பஞ்சு 
செல்ல வேண்டும்‌ ? அதனால்‌ என்ன உண்டாகி 
றது என்பதை நாம்‌ ஆராயவேண்டுமல்லவா? 

' இங்கு N என்ற காற்றாட யை: நோக்கின்‌ இத்‌ 
குக்‌ காற்றுடியின்‌ முக்கிய வேலை, பஞ்சு போகும்‌ 
வழியிலிருந்து கரற்றை வெளியேற்றி அங்கே 
காற்று இல்லாதபடி செய்வதுதான்‌. இந்தக்‌ 
காற்றாடி, ஒரு நிமிடத்திற்கு 1000 முதல்‌ 1200 
சுற்றுச்‌ சுற்றுகிறது. 

நாம்‌ வாழும்‌ நிலத்துக்கு ஈர்ப்புச்‌ சக்தி 
(Gravity அல்லது பரிப்புச்சக்தி என்றொரு சக்தி 
யுண்டு. அது எதையும்‌ நிலத்தினின்று மேலெ 
` முநீது பிரிந்து போகாதபடி தடை செய்வது என்‌ 
பது யாவரும்‌ அறிந்ததே. அகையால்‌, பஞ்சா 
னது மேலே செல்லுவதற்குத்‌ தக்கதொன்று 
செய்யவேண்டும்‌. காற்றின்‌ பளு இதற்குச்‌ சாதக 
மாக அமைந்து விடுகிற து. அந்தக்‌ காற்றில்லாத 
குழாய்க்குள்‌ காற்று வேகமாக்‌ இழுக்கும்போது 
பஞ்சும்‌ கூடவே மேல்‌ எழுந்து செல்லுகிறது. 

காற்றைச்‌ சரியாகப்‌ போகச்‌ செய்ய வேண்‌ 
டும்‌. பஞ்சு செல்லுவதற்குத்‌ தக்கபடி காற்றாடி 


52 


யின்‌ வேகத்தை சரிப்படுத்தாவிட்டால்‌ பஞ்சு 
கூடவோ, குறைந்தோ சென்று விடும்‌. இப்படி 
BÈSTO பஞ்சு சரியா கப்‌ பண்படாமலோ, 
இமை கெட்டோ போகவும்‌ செய்யும்‌. பஞ்சு 
களில்‌ சிக்கு ஏற்பட்டாலும்‌ நூற்கும்‌ பேது 
வேலை கெடும்‌. 

இங்கே நாம்‌ கவனிக்கத்தக்கது ஒன்றுண்டு. 
அது என்னவெனில்‌, எந்திரத்தின்‌ வழியாகக்‌ 
காற்று மேலே எழும்பும்பொழுது, பலவித 
கோணங்களில்‌. நிற்கும்‌ கத்திகளால்‌ அட படுவ 
தால்‌, பஞ்சு சிதறப்படுகிற து. அந்தக்‌ கத்திகள்‌ 
எல்லாம்‌ ஓரே அளவான வேகத்தில்‌ ஓடியபோது 
லும்‌ அவற்றின்‌ பரப்பு வித்தியாசமாயிருப்ப 
தால்‌, பரப்பின்‌ வேகமும்‌ (Surface Speed) வித்தி 
யாசப்படுகிறது. இந்தச்‌ செய்லினால்தான்‌ இந்தச்‌ 
செங்குத்தான அடி. உருனை * (Vertical Beater) 
பஞ்சை ஒழுங்காக அடிப்பதற்கு ஏதுவாகிறது. 
காற்றுப்‌ புகுந்து சிதற அடிக்காவிட்டால்‌ உதிரி 
செய்யாத பஞ்சுகள்‌ ஒரே இழுவையில்‌ மேலே. 
சென்றுவிடும்‌. அப்பொழுது உதிரி செய்யப்‌ 
படாத பஞ்சுகள்‌ மேல்‌ நோக்கிச்‌ செல்லுவதற்குச்‌ 
சாத்தியப்படாது. 

எகிப்தியப்‌ பஞ்சுக்கும்‌, அமெரிக்கப்‌ பஞ்‌ 
சுக்கும்‌ புது வகையான மற்றொரு (ஓப்பனர்‌) 
இறவை எந்திரம்‌ பெரிதும்‌ உபயோகிக்கப்பட்டு 
வருது அது e o 


* Conical beater, Crighton opener எல்லாம்‌ ஒன்றே, 


53 


டிருக்கிறது. ஹாப்பர்‌ பீடரின்‌ (Hopper Feeder) 
உதவி கொண்டே பஞ்சு இதனுள்‌ செலுத்தப்‌ 
படும்‌. அங்குள்ள படத்தில்‌ ஹாப்பர்‌ பீடரும்‌ 
இணைத்தே காட்டப்பட்டுள்ள து. 

பஞ்சை உதிரி செய்து, தூசி, தும்பு இன்றிச்‌ 
சுத்தப்‌ படுத்துவதுதான்‌ தி றவை எஏந்திரங்‌ 
களின்‌ சிறப்பான வேலை என்று முன்பே கூறி 
யிருக்கிறோம்‌. இதற்கு முன்‌ கூறப்பட்ட இ ரண்டு 
வகையான துறவை எந்திரங்களிலும்‌ பஞ்‌ 
சானது, பீட்டர்‌ பிளேட்ஸ்‌ (Beater Blades) 
என்ற கத்திகளுக்கு இடையே சிறிது நேரம்‌ 
அழிக்கப்படுகிறது. இதனால்‌ பஞ்சு மிகவும்‌ 
சிறந்த முறையில்‌ உதிரி செய்யப்பட்டுச்‌ சுத்த 
மடைகிற து. ஆனால்‌ சிலவகைப்‌ பஞ்சுகளை-- 
உதாரணமாக நீண்ட இமைப்‌ பஞ்சு போன்ற: 
சில வகைகளை-—இவ்விதம்‌ செங்குத்தாகவோ, 
குறுக்காகவோ, குவிவாகவோ உள்ள ஓப்பனர்‌ 
களைக்கொண்டு உதிரிசெய்தால்‌, இழைகளில்‌ 
முறுக்கு விழுந்துவிடும்‌ என்று சிலர்‌ கருதுகிறார்‌ 
கள்‌, பீட்டர்‌ கத்திகளால்‌ துரிதமாக அடிக்கப்‌ 
படும்‌ பொழுது மேலும்‌ சில இங்குகள்‌ வி”ளைவதா 
வவும்‌ கருதப்படுகிறது. இதனாலேயே கீழே காட்‌ 
டப்பட்ட புதுவகையான எந்திரம்‌ Q பக்‌, 
கப்பெற்றுள்ள து. 


இந்த எந்திரம்‌ எவ்வாறு வேலை. செய்கிறது 
என்பதை இங்கே பார்ப்போம்‌. உதிரி செய்யப்‌ 
படவேண்டிய பஞ்சு, முதலில்‌ ஹாப்பர்‌ பீடரில்‌ 


54 





A என்னும்‌ ஊட்டு உருளை. (Feed Roller) வழி 
யாகச்‌ செலுத்தப்படுகிறது. அப்‌ பஞ்சு B என்‌ 
னும்‌ மிதி உருனையை (Pedal Roller) அடைந்த 
தும்‌ அவ்விடத்தில்‌ E என்னும்‌ பன்‌ றிமுள்‌ உருளை 
யில்‌ உள்ள கத்திகளால்‌ நன்கு அடிக்கப்படு 
கிறது. இக்‌ கத்திகள்‌ உருளைக்கும்‌ மிதிகளுக்கும்‌ 
இடையில்‌ வரும்‌ அணுக்குகளாய்‌ உள்ள பஞ்‌ 
சின்‌ இழைகளைப்‌ பிய்த்‌ தும்‌, இழுத்தும்‌ ] என்னு 
மிடத்திற்குக்‌ கொண்டு செல்கின்றன. J SD 
B க்கும்‌ இடையில்‌ கூரான விளிம்புகளையுடைய 
பல சல்லடைத்‌ தகடுகள்‌ (14) இருக்கின்‌ றன. இந்‌ 
தத்‌ தகடுகள்‌ வழியாகத்‌ அசிகளும்‌ பிற அசத்‌ 
தங்களும்‌ வெளியேறிவிடும்‌. விரைவாகச்‌ சும 
அம்‌ பீட்டர்‌ கத்திகளால்‌ அடிபடும்‌ பஞ்சுத்‌ 
அணுக்குகள்‌ மேலெழும்ப முயன்று, கத்தியின்‌: 
சுழற்சி வேகத்தால்‌ தாக்குண்டு, சல்லடைத்‌ தகடு 
களில்‌ (H) சென்று மோதும்‌. அப்போதும்‌ மிகச்‌ 
— அரசிகளும்‌, அசுத்தங்களும்‌ வெளியேற்றப்‌ 
படும்‌. : 


55 


மிதி உருளை (Pedal Roller) யிலிருச்து கத்தி 
களால்‌ அடிபட்டு வரும்‌ பஞ்சுக்‌ கற்றைகள்‌ 
_ குறைந்திருப்பதால்‌ மீண்டும்‌ தூசி அம்புகள்‌ 
கம்‌ Cersa வீழ்ந்து H வமியாக வெளியேறு 
கின்றன. இவ்விதம்‌ இந்த எந்திரம்‌ வேலை செய்‌ 
யும்‌ முறை மிகச்‌ சிறந்ததாக இருக்கிற. 
எந்திர அமைப்பும்‌ வேலை செய்யும்‌ முறையும்‌ 
இந்த எந்திரத்தில்‌ B என்னும்‌ மிதி உள்ள 
இடத்தில்‌ பஞ்சு வரும்பொழுது உதிரி செய்யும்‌ 
வேல தொடங்கி விடுகிறது. உள்ளேயுள்ள 
கத்திகள்‌ (Blades) ஒரு வட்டமான தட்டில்‌ 
பொருத்தப்பட்டுள்ளன. அந்தத்‌ தட்டுகளையெல்‌ 
லாம்‌ ஓன்று சேர்த்தால்‌ அது உருளையைச்சுற்றி 
ஒரு சுழற்‌ சுருள்‌ (Spiral) போலக்‌ காட்சியளிக்‌ 
கும்‌. தட்டுகளில்‌ பொருத்தப்பட்டுள்ள--ரிவெட்‌ . 
செய்யப்பட்டுள்ள--இக்‌ கத்திகள்‌ ஓரே வரிசை 
யில்‌ இருக்கமாட்டா. : 
எச்‌ (H) என்னும்‌ சல்லடைத்‌ தகடுகள்‌ . 
பஞ்சை உதிரி செய்வது சம்பந்தமான வேலையில்‌. 
அதிகமாகப்‌ பயன்படுவதில்லை. ஆயினும்‌, தூசி, 
களை அப்புறப்படுத்‌ துவதற்கு, அதன்வேலை மிக: 
மிக முக்கியமானதாகும்‌. - 
கனமான அசுத்தங்களையும்‌ தூசினையும்‌: 
பஞ்சிலிருந து நீக்குவது ற்கு இந்தப்‌ புதுவகை ஏக 
இரத்தில்‌ க்கும்‌ க்கும்‌ தூரம்‌ அதிகம்‌ 
இருக்கவேண்டும்‌ என்ற அவசியம்‌ இல்லை. | 


56 | 


J என்ற இடத்தைத்‌ தாண்டியதும்‌, K, L 
என்ற இரண்டு சல்லரை_க்‌ கூண்டுகளின்‌ மேற்‌ 
பரப்பின்‌ மீது பஞ்சான அ இழுத்துச்‌ ' செல்லப்‌ 
படுகிறது. கத்திகளின்‌ முனையில்‌ ஓட்டி 5 கொண்‌ ` 
டிருக்கும்‌ பஞ்சு (சுரண்டி எடுக்கும்‌ வேலையைச்‌ 
செய்யக்கூடிய) கூரான விளிம்புடைய தஃட்டி 
னால்‌ (Stripping Rail) கீக்கப்பட்டுவிடுகிற து. 


K, 1, என்ற இரண்டு கூண்டுகளும்‌ உட்குமி 
வுடையவையாய்‌ இருக்கும்‌. அவற்றுள்‌, சல்லடை. 
போன்ற கம்பிப்‌ பின்னலோ அல்ல அ i 
அவாரங்களையுடைய உலோகத்‌ தகடோ வைக்‌ 
கப்பட்டு இருக்கும்‌. படத்தில்‌ காட்டியுள்ளபடி. 
K ஒரு பக்கமாகவும்‌, L அதற்கு எதுர்ப்பக்க 
மாகவும்‌ சுழலும்‌. M என்ற இடத்தில்‌ ஒரு 
காற்றாடி பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்தக்‌ 
காற்றாடி மூலம்‌ காற்று இழுக்கப்பட்டுவிடுவ 
தால்‌, உதிரி செய்யப்பட்ட பஞ்சு மேல்‌ நோக்கி 
முன்னேறிச்‌ சென்று இரண்டு ௭ண்டுகளின்‌ 
மேற்பரப்பின்மீ து பரவும்‌. மேல்‌ கூண்டின்‌ மீது 
இயல்பாகவே அதிகமான பஞ்சுகள்‌ பரவும்‌. 
கூண்டுகள்‌ சுமலும்போது பஞ்சான து முன்‌ 
நோக்கித்‌ தள்ளப்படுவதால்‌, இரண்டு கூண்டு 
களுக்கும்‌ இடையில்‌: உள்ள இரு உருளைகள்‌ 
அக்கூண்டுகளைத்‌ தாண்டி வக்த பஞ்சை ப என்‌ 
னும்‌. காலண்டர்‌ உருளை வரையில்‌ (Calender 
Rollers) கொண்டு வந்து சேர்ககன்‌ mes . அந்து 
இடத்திற்குப்‌ பஞ்சு வந்ததும்‌ அது பல கன 


57 


மான உருளைகளுக்கு இடையில்‌ மேலும்‌ கீழும்‌ 
அழுத்தப்‌ பட்டுப்‌ பாய்‌ வடிவில்‌ லேப்‌” (Lap) 
களாக உருவம்‌ பெறுகிறது. 


இதுவரையில்‌ நீண்ட இமைப்‌ பஞ்சுக்கும்‌, 
வேறு சில ரகங்களுக்கும்‌ உபயோகிக்கப்படும்‌ 
(Large porcupine cylinder opener) ஓற்றைத்‌ 
திறவை முறையைப்‌ பற்றிப்‌ பார்த்தோம்‌. உதிரி 
செய்யப்பட வேண்டிய பஞ்சு ஆப்பர்‌ பீடர்மூலம்‌ 
இந்தத்‌ திறவை எந்திரத்துக்குள்‌ -செலுத்தப்படு 
கிறதென்றும்‌, அப்பஞ்சு, ஊட்டு உருளைவழியாக 
(Feed Roller) உள்ளே சென்று மிதி உருளயை 
(Fedal Roller) அடைந்ததும்‌ அவ்விடத்தில்‌ 
போர்க்குபைன்‌ சிலிண்டரில்‌ (Porcupine) உள்ள 
கத்திகளால்‌ நன்கு அடிக்கப்படுகிற தென்றும்‌, 
இக்‌ கத்திகள்‌ பஞ்சு இழைகளைப்‌ பிய்த்து, உதிரி 
செய்யும்‌ வேலையில்‌ ஒரு பகுதியைச்‌ செய்கன்‌ றன 
என்றும்‌, அதன்‌ பின்‌ கூரான விளிம்புகளையு 
டைய பல நிரற்சட்டங்களுக்கிடையில்‌(சோiபி Bars) 
பஞ்சு வரும்‌ போது அச்‌ சட்டங்கள்‌ வழியாகத்‌ 
தூசிகளும்‌, பிற அசுத்தங்களும்‌ வெளியேறிவிடு 
கின்றன என்றும்‌ கண்டோம்‌. பஞ்சு விரை 
வாகச்‌ சுழலும்‌ பீட்டர்‌ கத்திகளின்‌ (Beater 
Blades) சுழற்சியால்‌ தாக்குண்டு நிரற்‌ சட்டங்‌ 
களில்‌ சென்று மோதும்போது மிகச்‌ சிறிய 
ஆசிகளும்‌, அ௫த்தங்களும்‌ அதிலிருந்து வெளி 
-யேற்றப்படுகின்றன என்றும்‌ கண்டோம்‌. இப்‌ 
| படி. இங்கு ஓரளவு MA நீக்கப்‌ பெற்ற பஞ்சு, 


58 


K, L என்ற இரண்டு உட்குழிவான கூண்டுகளின்‌ 
மேல்‌ கொண்டு செல்லப்பட்டு, அதில்‌ உள்ள 
சல்லடை போன்ற தவாரங்களையுடைய உலோ 
கத்‌ தகட்டினிடையில்‌ அகப்பட்டு, எப்படித்‌ 
தூசி முதலியன நீக்கப்‌ பெறுகன்றனவென்‌ 
பதையும்‌, M என்ற இடத்தில்‌ உள்ள காற்றாடி 
அமழல்வதால்‌ பஞ்சில்‌ மீண்டும்‌ எஞ்சியுள்ள தூ 
எவ்விதம்‌ நீக்கப்பெறுகிற தென்பதையும்‌ விரீ 
வாகப்‌ பார்த்தோம்‌. இது “ஒற்றைத்‌ திறவை 
முறை எனப்படும்‌. 


இம்முறையில்‌ K, L என்‌ ற கூண்டுகளைக்‌ 
கடந்கதவுடனேயே பஞ்சு U என்னும்‌ காலண்டர்‌ 
உருளையில்‌ பல கனமான உருளைகளுக்கைையில்‌ 
மேலும்‌ கீழும்‌ அழுத்தப்பட்டுப்‌ பாய்‌ வடிவான 
லேப்‌ (Lap) பாக மாறுகிறது என்று கண்டோ 
மல்லவா? இனி ஒருவித முறையில்‌, பஞ்சு, அடி 
உருளையால்‌ இரண்டு முறை அடிக்கப்பட்டுப்‌ 
பின்பே லேப்பாக மாறுகிறது. அது “இரட்டைத்‌ 
திறவை முறை: (Double Opener System) ஏன்‌ று 
பெயர்‌ பெறும்‌. இம்முறையில்‌ K L என்ற கூண்டு 
களைத்‌ தாண்டியதும்‌ மீண்டும்‌ F என்னும்‌ 
“பிட்டர்‌” இடையில்‌ பஞ்ச்‌ செலுத்து 
வார்கள்‌. ஒற்றை “ஓப்பனர்‌்‌ எந்திரத்தில்‌ பஞ்சு 
ஒரு அடிஉருளையால்‌ உதிரி செய்யப்படுவ அ 
போல்‌ இரட்டைக்‌ இறவை எந்திரத்தில்‌ இரண்டு. . 
அடிஉருளைகளால்‌ அடிக்கப்பட்டு, ௮ தன்‌ பின்‌ 
லேப்பாக மாறும்‌. இம்மாதிரி இரண்டாம்‌ 












š — முடறையும்‌ பஞ்ச 
2] : அடித்து உதிரி செய்து: 
Pa THON 1G த்துப்‌ படுத்‌அவதால்‌ ` 
ss /பிரக்கர்‌ ஸ்கட்சர்‌ 
ம்‌ இஃப்‌ ட | ! (Breaker Scutcher) என்ற. 
J e = எந்திரம்‌ இங்கே தேவை 
த 4 à; LIGVO S ETADI. இத. 
a a | னால்‌ செலவும்‌ குறைகிறது... 
zA 


WEC g: a | ஓற்றைத்‌ இறவை முறை: 
0 ! யிலும்‌, இரட்டைத்திறவை ` 
m ரல A = j] முறையிலும்‌ சிறிதே வேறு 

Š 1 பாடு இருப்பதை இங்கே. 


Ejj s காட்டப்பட்டுள்ள படத்‌ 






CYLINDER: “01, 






z 


SMA STRIPPING, 


பினிசர்‌ ஸ்கட்சர்‌ 
`(Finisher Scutcher) 


இனி, பலவித ஏந்இரங்‌- 
" களுக்குள்‌ சென்ற பின்‌, . 
டத அசுத்தங்கள்‌ நீக்கப்பட 
52 அருந்த போதலும்‌, பஞ்‌. 
சானஅ முற்றிலும்‌ சுத்த. 
1: டைந்து விட்டதாகக்‌: 








OP CAGES 22" Dla 


STRIPPING 
FaN RAIL 


S50 

s.s க Da qq u, r ௮. இப்‌: 

ze š (OS ப பொழுது 4 அல்லது ௫ 
sŠ i uzei | சதவிகித அசுத்தங்களே- 
s “நபர 





hi 

ம்‌ 
( 
Ti 


H 





fe 
ய ZÀ 
பயனு | 


பட] 


N | (॥/॥ 
ர. 











பட டிருக்‌ @ Lb. 
“ரப்‌” என்ற ௬௫ 
ளாகிய பஞ்சு, 
ஒழுங்கான தாஃவும்‌ 
ஐரேமா இரியாகவும்‌ 
இருப்பதில்லை. 
ஆகையால்‌, பஞ்‌ 
சைச்‌ சத்குப்படுத்‌ 
தவும்‌, ஓழுங்காக்க 
வும்‌ இன்னும்‌ ஒரு. 
எம்திரம்‌ இருக்கி 


றது. பஞ்சை மீண்‌ 


டும்‌ உதிரிப்‌ படுத்த 
வும்‌, சுத்தப்படுத்‌ 
கதவும்‌, Br o S 
“லாப்‌” புகளை ஒன்‌ 
முூக்கிச்‌ சமப்படுது 
தவும்‌ அது உதவு 
கிறது. அந்த ஏந்து 
ரத்திற்கு பினிசர்‌ 
ws er (Finisher 
Scutcher) என்று 
மயெயர்‌ : 

இந்த எர்திரத்‌ 
தில்‌ பஞ்சை ஊட்டு 
வகுற்கு வேண்டிய 
சாதனமும்‌, பஞ்‌ 
சைக்‌ இறப்பதற்கு 
வேண்டிய பாகங்க 
னம்‌. சுத்தப்படுத்‌ ` 
அுவகுற்கு வேண்‌ 


61 


1உயவைகளும்‌, “லாப்‌ என்ற சுருள்‌ உண்டாவ: 
தற்கு வேண்டிய சாதனங்களும்‌ அமைந்திருக்‌ 
கின்றன. 60 ஆம்‌ பக்கத்தில்‌ காட்டப்பட்டுள்ள 
படம்‌ பினிசர்‌ ஸ்கட்சரின்‌ பல பாகங்களை விளக்கு 
கிறது. 


முன்பு கண்ட லாப்புகளில்‌ கான்கு லாப்பு: 
(Laps)கள்‌ பிரேக்கர்‌ ஸ்கட்சரின்‌ ஓடும்‌ பாயின்‌ 
மேல்‌ வைக்கப்படுகின்றன. அந்தப்‌ பாயின்மீ து 
உராய்வதால்‌, லாப்புகள்‌ பிரிக்கப்படுகின்‌ றன. 
பிரிக்கப்பட்ட பஞ்சுகள்‌ அம்பு காட்டுகின்ற வழி 
யில்‌ செல்லுகின்றன. பீட்டருக்குப்‌ பக்கத்தில்‌: 
வரும்போது, நான்கு லாப்புகளிலிருநீது வந்து. 
பஞ்சு, ஒன்றாகத்‌ திரண்டு வருவதைக்‌ காண்க: 
றோம்‌. அப்‌ பஞ்சான து, பாயை விட்டுவிட்டு, 
மிதி உரு (Pedal roller) (A) க்கும்‌ 
மிதி (C) க்கும்‌ நடுவில்‌ போகிறது. D என்‌ 
கிற கத்திமீ து (Knife rail) மிதிகள்‌ செயல்படு: 
கின்றன. மிதிகளிலிருந்து வந்து, நேராக ஒரு. 
ஜோடி, வரியிட்ட உருளை கன@ு(Flutted roller )க்கு. 
வருகிறது. இவ்விடத்தே மிக வேகமாக ஓடும்‌ 
(H என்ற) பீட்டருக்கு அருகில்‌ வந்து விடுகிற து.. 
இந்தப்‌ பீட்டர்‌ பஞ்சை அடிப்பதன்‌ மூலம்‌ சுத்‌ 
தம்‌ செய்ய உதவுகிறது. ] என்ற நிரற்சட்டங்கள்‌ 
(Grid Bars) இதற்குத்‌ தக்க உதவியாகவுள்ளன. 
இங்கிருந்து, காற்றின்‌ வேகத்தால்‌, J என்ற: 
மிரற்சட்டங்களின்‌ வழியாகப்‌ பஞ்சானது எடுத்‌ 
அச்‌ செல்லப்படுகின்ற து. இங்கு இருக்கும்‌ இரு. 


62 


கூண்டின்‌ ( Cage ) மேற்பரப்பில்‌ பஞ்சுகள்‌ பரவு 
இன்றன. அங்குள்ள உருளை சுற்றும்போது, 
அதன்மேல்‌ பஞ்சு படிந்து விடுகின்றது. பின்பு 
அது கேஜ்‌ டெலிவரி ரோலர்ஸ்‌ என்ற உருளைகளி 
னால்‌, காலண்டர்‌ உருளைகளுக்குச்‌ செல்லுறெை து. 
இந்தக்காலண்டர்‌ உருளைகள்‌, கனமான பொருள்‌ 
களால்‌ பாரமுடையனவாகச்‌ செய்யப்பட்டிருக்‌ 
கின்றன. இம்தப்‌ பாரமான உருளைகள்‌ பஞ்சுப்‌ 
பாயை அழுத்துகின்றன. அதன்பின்பு தான்‌ 
பஞ்சு லாப்பாகச்‌ சுற்றப்படுகற து. இந்த எந்த 
ரத்தில்‌ பொருத்தப்பட்டுள்ள, அளவுக்‌ கருவியில்‌ 
குறிப்பிட்ட கெஜம்‌ சுற்றப்பட்டவுடன்‌ 
தானாகவே நிறுத்திப்‌ பஞ்சுகளை அறுத்து விடு 
கிறது. இவ்வாறு ஒரு லாப்புத்‌ தயாராகி, மற்‌ 
றொன்று தயாராவதற்கு ஏற்பாடாகிற_து. 


பீட்ரோலர்‌ என்ற ஊட்டு உருளை A என்று 
குறிக்கப்பட்டி ருக்கிறது. இதன்‌ கீழ்‌ C என்று 
.மிதிகள்‌ ( பெடல்கள்‌)பலதரப்பட்ட லிங்க்‌( Link ) 
என்ற இணைப்புகளால்‌ பொருத்தப்பட்டி ருக்‌ 
கின்றன. இது 'லீவர்‌” என்ற நீண்ட ஒரு கருவி 
யுடன்‌ ஒரு முனையில்‌ சங்கிலிகளால்‌ சேர்க்கப்பட 
டிருக்கிறது. அடுத்த முனை, ஓடும்‌ பெல்ட்டி னால்‌ 
'கோன்டிரம்கள்‌ என்ற கூருருளை வடிவமான டிரம்‌ 
களில்‌ பொருத்தப்பட்டிருக்கிற து. இந்தக்‌ கூரு 
ருளைகள்‌ (கோன்டி ரம்கள்‌) A என்ற மிதி உரு 
ளேயை ஓட்டுகின்றன. நான்கு லாப்புகளும்‌, 
ஓடும்‌ பாயின்‌ மேல்‌ போகும்போது என்‌ D 


63 


QUL GD % of] cO உள்ள லீவர்கள்‌ அழுத்தப்‌ 
படுவதால்‌, “லிங்குகள்‌ செயல்படுகன்‌ றன. 


பஞ்சின்‌ கனமானது, அளவில்‌ குறையுமா 
னால்‌, மிதிகள்‌ சிறிதளவே அழுத்தப்பட்டு இணைப்‌ 
1]ச்‌ சங்கிலிகளின்‌ வாயிலாகத்‌ தொழிற்பட்டு, 
அதனால்‌, பட்டை, கூருருளே ஆகியவைகளின்‌ 
மேல்‌ மாற்றப்பட்டு, எவ்வளவு பஞ்சு ஊட்டப்‌ 
பட வேண்டுமோ, அவ்வளவிற்கேற்ப “A ஏன்‌ 
ணும்‌ மிதி உருளையின்‌ வேகம்‌ அதிகரிக்கப்படுகி 
து. இதற்கு மாறாக, பஞ்சின்‌ கனம்‌ அளவுக்கு 
அதிகமாக இருக்குமானால்‌, மிதி உருளையின்‌ 
வேகம்‌ அதற்கேற்பக்‌ குறைக்க ப்படுறெது. இத 
னால்‌ செலுத்தப்படவேண்டி௰ பஞ்‌ சின்‌ அளவு 
ஓரே நிலைய்டைகிற து. இம்முறையால்‌ லாப்பின்‌ 
திண்மை குறையாமல்‌ காப்பாற்றப்படுகிற து. 
இவ்வாறு தயாரிக்கப்படும்‌ “லாப்பு' சுத்தமரக 
அம்‌, ஓழுங்காகவும்‌ இருக்கும்‌. 


4. பஞ்சைச்‌ சுத்தம்‌ செய்யும்‌ ஒரே தொடர்‌ முறை 
Single Process Blow Room 


பஞ்சாலைகளில்‌. பஞ்சைச்‌ சத்தம்‌ செய்யும்‌ 
எந்திரங்கள்‌ உள்ள . பகுதிக்கு ஆங்கிலத்தில்‌ 
“ புளோரூம்‌ ” என்று பெயர்‌. புளோகுமிலிருந்‌ த 
சத்தம்‌ செய்யப்பெற்று வெளிவரும்‌ “லாப்‌' என்‌ 
னும்‌ ப்ஞ்சுப்பாய்‌ ஒரு குறிப்பிட்ட நீளமும்‌, அகல 
மும்‌, கனமும்‌ உடையதாயிருக்கும்‌. பஞ்சுப்‌ 
பாயை உருவாக்கும்‌ எந்திரத்தின்‌ (Lap iorming 
mechanism) அகலத்திற்கு ஏற்றபடியே பாயின்‌ 
அகலமும்‌ அமையுமாதலால்‌ பஞ்சுப்பாயின்‌ 
அகலம்‌ எப்போ .தும்‌ ஓரே நிரந்தர (Constant) 
அளவுடையதாகவேயிருக்கும்‌. பாயின்‌ நீளத்தை 
நம்‌ விருப்பம்போல்‌ வேண்டிய அளவுக்கு 
அமைத்துக்கொள்ள முடியும்‌; ஆதலால்‌ நீளத்‌ 
தையும்‌ ஒரு நிரந்தர அளவுடையதாக ஆக்கிக்‌ 
உள்ளது அதன்‌ கனம்‌; ஓவ்வொரு பஞ்சுப்பாயும்‌ 
உருவாகி வரும்போது பஞ்சு உட்செலுத்தப்‌ 
படும்‌ விகிதத்தை ஓத்தே (Rate of Flow) பஞ்சுப்‌ 
பாயின்‌ கனம்‌ அமையும்‌. பஞ்சுக்கு ஒரு குறிப்‌ 
பிட்ட பருமனும்‌, எடையும்‌ உண்டு. இந்தப்‌ 
பருமனையும்‌, எடையையும்‌ பொறுத்தே உட்‌ 
செலுத்தப்படும்‌ பஞ்சின்‌ விதெம்‌ இருக்கும்‌. 
பஞ்சுப்பாயின்‌ தனித்தனி நீளத்தின்‌ (Unit 
Length) கூட்டுத்‌ தொகையே ஒரு பஞ்சுப்பாயின்‌ 


65 

மொத்த நீளமாகிறது. அதேயோல்‌ அதனை 
அடுத்தடுத்‌ அள்ள ஓவ்வொரு கஜ தூர கத்தின்‌ 
மொத்தக்‌ கூட்டுத்‌ தொகையே பஞ்சுப்பாயின்‌ 
மொத்த கனமாகும்‌: இந்தக்‌. கனம்‌ பாய்‌ முழுதும்‌ 
ஒரே அளவாக இருந்தால்‌ அக்‌ தப்‌ பஞ்சுப்பாம்‌ 
ஒரே சீராயிருப்பதாகக்‌ கொள்ளலாம்‌. 


ஒரு -ப்ஞ்சுப்பாயின்‌ (Lap) நீளமும்‌ நிரந்தர 
மானது என்று முன்பே. கூறினோம்‌. எனவே 
_பஞ்சப்பாயின்‌ தரம்‌ அதன்‌ சமகன எடை 
ஒழுங்கைப்‌ (uniform weight) பொறு தீதே கணக்‌ 
கிடப்படுகிற து. பஞ்சுப்பாயின்‌' எந்தப்‌ பகுதி 
யிலும்‌ ஓரு குறிப்பிட்ட நீளத்தின்‌ கன த்தைக்‌ 
கணக்கிடும்போது அந்தக்‌ கனம்‌ இடத்திற்கு 
இடம்‌ வேறுபடுமானால்‌ பஞ்சுப்பாயின்‌ தரம்‌ 
(Quality) ன்‌ யில்லை என்று தெரிக்து கொள்ள ` 
லாம்‌. 


நல்ல தரமுடைய பஞ்சுப்பாயிலிருக்து நூற்‌ 
கப்படும்‌ நூல்‌ ஒரே சீராயிருக்கும்‌; அல்லாதவை 
குறைவான தாயம்‌, கரடுமுரடானதாயுமிருக்கும்‌, 
ஆகவே ஒரே சீரானதும்‌, ஓரே தரமுடைய து 
மான நூலை நூற்பகுற்கு இயன்ற அளவு ஒரே 
ஒழுங்குடைய பஞ்சுப்பாய்கள’ை உருவாக்கவேண்‌ 
யது மிகவும்‌ அவசியமாகிறது. இவ்வி தப்‌ 
பஞ்சுப்பாய்‌ இதுவரை புளோகும்‌' களில்‌ தயாரிக்‌ 
கப்பட்டு வந்த முறையை இங்கே பார்ப்போம்‌. 

5 


66 
பழைய. முறை. 


பஞ்சானது பெரிய பெரிய கட்டுகளில்‌ 
அலைக்கு வருகிறது. கட்டுகளிலிருந்து உடைக்‌ . 
கப்பட்டு, ஹாப்பர்‌ பேல்‌ பிரேக்கர்‌, கிரைட்டன்‌ 
ஓப்பனர்‌ இவைகளின்‌ வழியாக, இது ஆலை 
களில்‌ செலுத்தப்படுகிறது. அங்கே பிரித்‌ 
'தெடுக்கப்பட்ட பஞ்சு காற்றின்‌ அழுத்த முறை 
மூலமாகக்‌ கலவைக்‌ தொட்டி களுக்குக்‌ (Mixing 
Bins) கொண்டுவரப்படுகிறது. அடுத்த கல 
எந்திரங்களில்‌ செலுத்தப்படுவதற்குமுன்‌ அப்‌ 
பஞ்சு சிறிதுநேரம்‌ கலவைத்‌ தொட்டியில்‌ தங்க 
வேண்டும்‌. பஞ்சைச்‌ சுத்தம்‌ செய்யும்‌ பகுதியில்‌ 
(Blow Room) பஞ்சூட்டும்‌ பாய்‌ (Feed Lattice) 
ஹாப்பர்‌ ஓப்பனர்‌, பிரேக்கர்‌ ஸ்கட்சர்‌ (பஞ்சுப்‌ 
பாயை உருவாக்கித்தரும்‌ எந்திரம்‌) அகியவை 
கள்‌ இருக்கின்றன. கலவைக்‌ தொட்டிகளி 
ள்ள பஞ்சானது முதலில்‌ பஞ்சூட்டும்‌ பாய்‌ 
வழியாக ஹாப்பர்‌ ஓப்பனர்‌ எந்திரத்திற்குள்‌ 
செலுத்தப்படும்‌. அதன்பின்னர்‌ பஞ்சுப்‌ பாய்‌ 
களை உருவாக்கும்‌ பிரேக்கர்‌ WEL சர்களுக்குள்‌ 
அது கொண்டு செல்லப்பட்டுப்‌ பாய்‌ வடிவம்‌ 
பெற்று வெளிவரும்‌. 


இவ்விதம்‌ உருவான நான்கு பஞ்சுப்பாய்கள்‌ 
(Four laps) மீண்டும்‌ பினிசர்‌ ஸ்கட்சர்‌ என்னும்‌ 
ஒரு எந்திர தீதுக்குள்‌ செலுத்தப்பட்டு பக்குவப்‌ 
படுத்தப்படும்‌. சுத்தமான பஞ்சுப்பராயை 


67 


உருவாக்கும்‌ வேலை இந்த. எந்திரத்தோடு முடி 
வடைகிறது. 


பழைய முறையின்‌ குறை 


இதுவரை நரம்‌ கூறிய முறையில்‌, பஞ்சைப்‌ 
பாயில்‌ எடுத்‌ துப்போடுவதற்கும்‌, இண்டர்‌ மீடியட்‌ 
ஸ்கட்சரிலும்‌, பினிசர்‌ ஸ்கட்சரிலும்‌, பஞ்சைச்‌ 
செலுத்துவதற்கும்‌ ஓவ்வொரு ஆள்‌ தேவைப்‌ 
படும்‌. பஞ்சூட்டும்‌ வேலையில்‌ ஆட்கள்‌ கவனக்‌ 
குறைவாய்‌ BLE துகொண்டால்‌, உட்செ அத்‌ தப்‌ 
படும்‌ பஞ்சின்‌ விகிதத்தில்‌ (Rate of Flow) ஏற்றத்‌ 
தாழ்வு ஏற்படும்‌. இதனால்‌ ஒரே சீரான பஞ்சுப்‌ 
யாய்‌ உருவாக இயலாமற்‌ போய்விடும்‌. இத்‌ 
தகைய குறையை நீக்குவதற்கான வழிகளைக்‌ 
கண்டுபிடிக்க வேண்டியது இ தனால்‌ அவசிய 
மாயிற்று. 


செலுத்தப்படும்‌ பஞ்சு விதெம்‌ ஒரே சீராக 
இருக்கும்படி நல்லமுறையில்‌ கட்டுப்படுத்‌ துவ 
தற்குப்‌ புது முறை ஓன்று கண்டுபிடிக்கப்பட 
உது. அம்‌ முறையில்‌ கூலிஆள்‌ செய்யும்‌ வேலையை 
எந்திரமே செய்யும்‌. அந்த எந்திரம்‌, பஞ்சின்‌ 
கனத்தை (Weight Factor) அடிப்படையாக 
வைத்துத்‌ தன து வேலையைச்‌ செய்கிறது, அப்‌ 
படிக்‌ கண்டுபிடிக்கப்பட்ட புதுமுறையில்‌ பஞ்‌ 
சைச்‌ அத்தம்‌ செய்யும்‌ வேலை, முன்னைய முறை 
மைப்‌ போல்‌ மூன்று கட்டங்களில்‌ உடைபெருமல்‌ 
ஒரே கட்டத்தில்‌ தொடர்ந்து நடைபெற்று 


68 


முடிம்‌ துவிடுறெ.து. அ ந்த [ப்‌ பு.தியமூறையை 


இனிச்‌ சற்று விவரிப்போம்‌ : ae 
புதிய முறை. 


புதிய முறையில்‌ திறவை எந்திரங்களின்‌ 
அமைப்பிலும்‌ எண்ணிக்கையிலும்‌ அவற்றின்‌ 
உள்வெளிவாய்களில்‌ (Feed and Delivery end) 
சிறுசிறு மாறுதல்கள்‌ செய்யப்பட்டிருக்கின்‌ 
னைவே யன்றி அதிக வேறுபாடு இல்லை. ஒரு 
எந்திரத்திலிருது அடுத்த எம்திரம்‌ பஞ்சை 
இழுத்துச்‌ செல்வதற்கு இந்தப்‌ புதுமுறைற 
எந்திரங்களில்‌ காற்றின்‌ அழுத்த சக்தி பயன்‌ 
படுத்திக்கொள்ளப்படுகிறது. இதை முக்கிய 
வேறுபாடாகக்‌ காட்டலாம்‌. இதற்கெனக்‌ “கண்‌ 
டென்சர்கள்‌' பல இதில்‌ அமைக்கப்பெற்றிருக்‌ 
இன்றன. இந்தப்‌ புது எந்திரங்களில்‌ செய்யப்‌ 
பட்டுள்ள திருத்தங்களால்‌ பஞ்சை ஓரே சீரான 
முறையில்‌ உட்‌ செலுத்துவது சாத்தியமாக்கப்‌ 
பட்டிருக்கிறது. லு 
yuk ரிசர்வ்‌ அறை. வ 
இந்தப்‌ புதிய இயந்திரத்திலுள்ள “ரிசர்வ்‌ 
அறை (Reserve Box) என்ற பகுதி ஒரு முக்கிய 
வேலையைச்‌ செய்கிற. ஹாப்பர்‌ பீடரிவிருந்து 
ஒரு நிரந்தரமான விகிதத்தில்‌ பஞ்சு சென்று 
கொண்டிருப்பதற்கு அனுகூலமாக ஹாப்பருக்‌ 
குள்‌ பஞ்சின்‌ விநியோகம்‌ eq குறித்த 


€ 


69 


அளவிற்குக்‌ குறைந்து போய்விடாதபடி அந்த 
அமை சரிசெய்து கொள்ளவல்லது. . பழைய 
ட்‌ இந்த வசதி (Control) PTET Si 


வேலை நடைபெறும்‌ ட 


ஓரே தொடர்ச்சியாகப்‌ பஞ்சைச்‌ சுத்தம்‌ 
செய்யும்‌ புதுவகை எந்திரங்களில்‌ (Single 
Process Blow Room Machines) அதற்கு ஏற்ற 
அமைப்புக்களைப்‌ பெற்ற ஹாப்பர்‌ பேல்‌ பிரேக்‌ 
கர்‌ ஒன்று இருக்கிறது. இதில்‌ பஞ்சு ஊட்டும்‌ 
பாய்‌ (Feed Latice) மிக நீளமாயிருக்கும்‌. இந்த 
களமான பரயைத்‌ தேவைக்கேற்றாற்போல்‌ 
நிறுத்தவோ அன்றி ஓடவைக்கவோ கூடிய அசை 
யும்‌ -கதவு. . முறை யொன்றும்‌ (Swing Door 
Arrangement) இந்த ஹாப்பருக்குள்‌ இருக்கிற து. 
கட்டுடைக்கும்‌ எந்திரத்திற்குள்‌ சீரான விநியோ 
கம்‌ ஆவதற்கு இந்த அசை கதவு ஏற்பாடானது 
பெரிதும்‌ உதவுகிறது. பேல்‌ பிரேக்கரில்‌ உள்ள 
வெளிவாய்‌ (Delivery end) கிரைட்டன்‌ ஓப்பன 
ருடன்‌ இணைக்கப்‌ பெற்றிருக்கின்றது. திறவை 
செய்யப்பட்ட பஞ்சு, கண்டென்சரின்‌ உ தவியால்‌ 
கிரைட்டன்‌ வழியாக இழுக்கப்பட்டு அக்‌ கண்‌ 
டென்சரின்‌ கீழுள்ள முதலாவது ஹாப்பர்‌ இருக்‌ 
கும்‌ ரிசர்வ்‌. அறையில்‌ விழுகிறது. . அங்கிருந்து 
யஞ்ச முதல்‌ ஹாப்பருக்குள்‌ அனுப்பப்பட்டுப்‌ 
பின்பு இரட்டை. ஓப்பனரில்‌ உள்ள ஊட்டும்‌ 
யாய்‌.மீது செல்லும்‌, இந்த இரட்டை ஓப்பனரின்‌ 


[0 


வெளிப்பக்க வாயானது இரண்டாம்‌ கண்‌ 
டென்சரோடு இணைக்கப்பெற்றிருப்பதனால்‌, 
பஞ்சு இந்த இரட்டை ஓப்பனர்கள்‌ வழியாக 
- உள்ளிழுக்கப்பெற்று இரண்டாவது ரிசர்வ்‌ 
அறையினுள்‌ குவிக்கப்படுறது. இரண்டாவது 
ரிசர்வ்‌ அறை அந்தப்‌ பஞ்சை இரண்டாவது 
ஹாப்பருக்குள்‌ செலுத்துகிறது. இந்த ஹாப்‌ 
பரிலிருக்து இறவை செய்யப்பெற்ற பஞ்சு 
*போர்க்குபைன்‌ ” கிர்ஷனர்‌ பீட்டர்‌ என்ற 
ஓப்பனருடன்‌ இணைத்திருக்கும்‌ ஊட்டும்‌ பாயின்‌ 
மேல்‌ கொண்டு செல்லப்படுகிறது. இங்கேதான்‌ 
பஞ்சுப்‌ பாய்‌ (Lap) உருவாவதற்கான எந்திர 
அமைப்புகள்‌ இருக்கின்றன. இங்கு உருவாகக்‌ 
கூடிய பஞ்சுப்பாய்‌ தரத்திலும்‌, கனத்திலும்‌ 
சீருடையதாகவும்‌ (Perfect Lap) பூரணத்துவ 
முடையதாகவுமிருக்கும்‌. ட 


புதுமுறையில்‌, கண்டென்சர்களின்‌ உதவி 
யால்‌ காற்றின்‌ அழுத்தத்தைக்‌ கொண்டு பஞ்சு 
செலுத்தப்படுவதைக்‌ கண்டோம்‌. ஓவ்வொரு 
ஹாப்பர்‌ பீடரிலும்‌ ரிசர்வ்‌ அறை ஒன்று ம்‌ 
இணைக்கப்பட்டிருக்கறது. ரிசர்வ்‌ அறை, கண்‌ 
டென்சர்‌ மூலம்‌ வரும்‌ பஞ்சைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டு பிறகு ஹாப்பருக்கு ஊட்‌ டுகிறது. 
ஹாப்பர்‌ பீடருக்குள்‌ உள்ள அசைகதவு ஏற்‌ 
பாடான து (Swing Door Arrangement) ரிசர்வ்‌ 
அறையிலுள்ள பாய்‌ நகர்வதையும்‌, நிற்பதையும்‌ 
கட்டுப்படுத்தி இயக்குகிறது. ஒரு வரையறுக்கப்‌ 


ii 


பட்ட அளவில்‌ பஞ்சைச்‌ செலுத்‌ அவதற்கு ஏற்ற 
படி ஆடும்‌ கதவு சரிசெய்து வைக்கப்படும்‌... 
இரண்டாவது ஹாப்பருக்குள்‌ செல்லும்‌ பஞ்சு 
ஒருகுறிப்பிட்ட அளவுக்கு மிகுமானால்‌ ஹாப்‌ 
பருக்குள்‌ ° உள்ள ஆடும்‌ கதவு பஞ்சின்‌ கனம்‌ 
காரணமாகப்‌ பின்னோக்கித்‌ தள்ளப்படும்‌. அதே 
சமயத்தில்‌ ரிசர்வ்‌ அறைக்குப்‌ பஞ்சூட்டுகின்‌ ற 
பாயின்‌ இயக்கமும்‌ நின்று போகும்‌. இதேமாதிரி 
யாக இரண்டாவது ரிசர்வ்‌ அறையில்‌ ஒரு வரை 
யறுக்கப்பட்ட அளவு பஞ்சு நிறைந்தவுடனே 
மூதலாவது ஹாப்பர்‌ பீடர்‌ நின்றுவிடும்‌. இந்த 
வேலையை மின்சாரத்தால்‌ இயங்கும்‌ மெர்க்குரி 
விசைகளும்‌, லீவரும்‌ (Mercury Switches and 
Levers) நடத்துகின்றன. முதல்‌ ஹாப்பரில்‌ எவ்‌ 
வளவு அதிகபட்சம்‌ பஞ்சு கொள்ளுமோ அந்த 
அளவு வந்‌அு நிறைந்தவுடன்‌ முதல்‌ ரிசர்வ்‌ அறை. 
யிலுள்ள பாயின்‌ இயக்கமும்‌ நின்றுவிடும்‌. மீண்‌ 
டும்‌ முதல்‌ ரிசர்வ்‌ பெட்டி முழுவதிலும்‌ பஞ்சு 
நிறைந்து *பூர்த்தியாகும்போது ஹாப்பர்‌ பேல்‌ 
பிரேக்கரிலுள்ள பஞ்சூட்டும்‌ பாயின்‌ இயக்கமும்‌, 
பஞ்சை ஏந்திக்‌ கொடுக்கும்‌ பாயின்‌ இயக்கமும்‌ 
கின்றுவிடும்‌. இந்த இடை நேரத்தில்‌ இரண்டா 
வது ஹாப்பரிலிருந்‌து ஸ்கட்சரிலுள்ள ஊட்டும்‌ 
பாய்‌ மீது பஞ்சு கொண்டு செல்லப்படுகறெ SI. 
இதனால்‌ இரண்டாவது ஹாப்பர்‌ பீடரி லுள்ள 
ஹாப்பரில்‌ சேர்ந்திருக்கும்‌ பஞ்சக்‌ குவியல்‌: 
குறைக்‌ அுவிடுகிற து. இந்தப்‌ பஞ்சுக்‌ குவியல்‌ 


T2 


விழப்போகும்‌ சமயத்தில்‌ அசைகதவு, தான்‌ 
எட்டவேண்டி.ய கடை எல்லைவரை (Forward- 
most Position ) எட்டிவிடுகிறது. இப்போது 
இரண்டாவது ரிசர்வ்‌ அறையிலுள்ள ஹாப்பரில்‌ 
அதுபஞ்சைச்‌ செலுத்தத்‌ தொடங்குகிறது. இவ்‌ 
விதமாக எந்து நேரமும்‌ ஓரே சீரான பஞ்சு ஒரு 
வரையறுக்கப்பட்ட அளவை மீருமல்‌ குவியும்‌ 
படியும்‌, ஹாப்பர்‌ பீடரிலிருக்‌ து திறவை செய்யப்‌ 
பெற்ற பஞ்சு சீராக விகியோகம்‌ ஆகும்படி யும்‌ 
செய்யஙப்பெறுகிறது. s: 


முதல்‌ ஹாப்பரிலும்‌ இதேபோல இயக்கங்‌ 
கள்‌ நடைபெறுகின்றன . இரண்டாவது ஹாப்‌ 
பரிலிரும்‌து பஞ்சு ஊட்டயப்படும்‌. விகிதம்‌ ஒரே 
சீராக - வரையறுக்கப்பட்ட அளவில்‌ இருக்கு 
மாறு ஓவ்வொரு பகுதியும்‌ வேலை செய்கிற து. 
பழைய முறையில்‌ பியானோ-பீட்‌ ரெகுலேட்டிங்‌ 
இயக்கத்தைப்போல்‌ இப்பு அமுறையிலும்‌ இருக்‌ 
கிறது. ஆனால்‌ இரண்டாவது ஹாப்பரிலிருந்‌ து 
வெளிவரும்‌ பஞ்சு மிகவும்‌ ஒழுங்குடன்‌. இருப்ப 
தால்‌ புதுமுறையிலும்‌ பியானோ-பீட்‌ ரெருலேட்‌ 
உங்‌ இயக்கம்‌ திறமையுடன்‌ வேலை செய்கிறது. 
இணைக்‌ அ வேலை செய்யும்‌ கொடர்ச்சியான ரிசர்வ்‌ 
அறைகளின்‌ உதவியாலும்‌, ஹாப்பர்களின்‌ 
உதவியாலும்‌ ஓரே சீரான நூல்‌ நூற்புக்கு ஏற்ற 
பஞ்சுப்‌ பாய்கள்‌ ( Laps ) எப்படி உருவாகின்றன 
என்று கரம்‌ முன்பு கூறியவற்றால்‌ கண்டோம்‌. 
ஒரே சீரான பஞ்சுப்பாய்‌ உருவாவதற்கு ஓரே 


T3 


சீரான பஞ்சு ஊட்டும்‌ முறையே காரணம்‌ என்‌ 
அம்‌ Q MD, 


புதூ wona உள்ள குறைகள்‌ 


பஞ்சை ஓரேயடியாகச்‌ சுத்தம்‌ செய்து 
முடிக்கும்‌ புது முறையிலும்‌ சில குறைகள்‌ இல்‌ 
லாமல்‌ இல்லை. ஒரு பஞ்சுப்பாய்‌ உருவானவுடன்‌ 
ஸ்கட்சர்‌ அப்படியே நின்றுவிடும்‌. அது குறை 
களில்‌ ஒன்றாகும்‌. ஒரு பாய்‌ பூர்த்தியானதும்‌ 
சல்லடைக்‌ கூண்டுகளும்‌, காலண்டர்‌ ரோலர்‌ 
களும்‌ நின்றுவிடும்‌. அப்போது கூண்டுகளை 
நோக்கிப்‌ பீட்டர்‌ சேம்பரில்‌ நகர்ந்து கொண்‌ 
டிருந்த பஞ்சு, கூண்டுகளின்‌ பரப்பில்‌ குவிக்து 
போய்‌ நெருக்கமடை கின்றது. பு துமுறையில்‌ பஞ்‌ 
சூட்டும்‌ விகிதம்‌ நிரந்தரமான காகவோ, அல்ல து 
ஏறத்தாம ஒரே நிரந்தரமானதாகவோ இருக்கு 
மென நாம்‌ முதலில்‌ விளக்கப்படுத்திக்கொண் 
டோம்‌. ஒரு குறிப்பிட்ட இடத்தில்‌ பஞ்சு குவிந்து 
நெருக்கமுண்டானால்‌ அதைத்‌ தொடர்ந்து 
அடுத்துவரும்‌ பஞ்சு கனக்‌ குறைவுடனிருக்கும்‌. 
இவ்விதம்‌ நிற்பதால்‌,லாப்‌ உண்டாக்கும்‌எந்திரம்‌ 
இயங்கும்‌ போது வெளிவரும்‌ பஞ்சுப்‌ பாயில்‌ 
கொஞ்ச தூரத்தில்‌ கனமான தும்‌, இலேசான து 
மான இடங்களைக்‌ காணலாம்‌. ஹாப்பர்‌ பேல்‌ 
பிரேக்கரிலுள்ள பாய்‌ மூலம்‌ ஒரே மாதிரியான 
பஞ்சைச்‌ செலுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகளிருப்‌ 
பினும்‌ சீராகப்‌ பல்வேறு பஞ்சுக்‌ கட்டுகளி 


(4 


லிருந்து விகிதாசாரத்துடன்‌ இதில்‌ பஞ்சூட்டு 
வது, பஞ்சூட்டும்‌ கூலிஆளின்‌. சரியான கண்‌ 
கரணிப்பையும்‌ திறபமையரன தீர்ப்பையும்‌ 
( Judgement and honesty ) சார்ந்திருக்கிற_து. 
இதைச்‌ செய்யத்‌ தவறினால்‌ இதனையும்‌ ஒரு 
குறைபாடாகக்‌ கூறலாம்‌. 


இந்த இரண்டு குறைகளையும்‌ தீர்ப்பதற்குத்‌ 
தற்போது தானாக இயங்கும்‌ லாப்‌ rie Lap 
Dof ting ) சாதனம்‌ கண்டுபிடிக்கப்பட்டு, ஸ்கட்ச 
ருடன்‌ இணைக்கப்படுகின்றது. நீளமான பாயு 
டன்‌ கூடிய பேல்‌ பிரேக்கருக்குப்‌ பதிலாக 
பிளெண்டிங்‌ ஹாப்பர்கள்‌ அமைக்கப்பெற்றிருக்‌ 
கின்றன. இவ்விதம்‌ ஓரே சீரான நீளம்‌, அகலம்‌, 
கனம்‌ உடைய பஞ்சுப்‌ பாய்களை (லாப்‌) உண்‌ 
டாக்கும்‌ இந்த ஒரே கட்ட புளோரும்‌ எந்திரங்‌ 
கள்‌ பஞ்சாலை வரலாற்றில்‌ ஓர்‌ அற்புதமாகும்‌. 






TEAL owe ஓ. 








5. தானாகக்‌ கல்வை செய்யும்‌ எந்திரம்‌ ` 
(Auto Mixer) 


பல்வேறு தரங்களையுடைய பஞ்சு எவ்வாறு: 
ஒரே ஒழுங்கான விகிதத்தில்‌ பிளெண்டிங் ஹாப்‌: 
பர்‌ பேல்‌ எந்திரத்தின்‌ உதவியால்‌ கலவை கெய்‌ 
யப்படுகிறதென்று நாம்‌ முன்பு கண்டோம்‌. அம்‌ 
முறையில்‌ பஞ்சு ஒரே ஒழுங்கில்‌ கலக்கப்பட்ட 
போதிலும்‌ ஸ்டாக்‌ மிக்ஸிங்‌ (Stack mixing )கல்‌ 
உள்ள பல நன்மைகள்‌ இதில்‌ கிடைப்பதில்லை. 
அந்த நன்மைகளையும்‌ சேர்த்துப்‌ பெறுவதற்‌: 
கென்றே தானாகக்‌ கலவை செய்யும்‌ (ஆட்டோ 
மிக்ஸர்‌) எந்திரம்‌ கண்டுபிடிக்கப்பட்டு வெற்றி 
கரமாகப்‌ பயன்படுத்தப்படுகிறது. ஹாப்பர்‌ 
பேல்‌ ஓப்பனருக்கும்‌, முதல்‌ கிரைட்டன்‌ ஓப்பன 
ருக்கும்‌ இடையில்‌ இந்த ஆட்டோ மிக்ஸர்‌: 
அமைக்கப்பட்டி ருக்கும்‌. 


இந்தத்‌ தன்னியக்கியில்‌( ஆட்டோ மிக்ஸரில்‌)-. 
தனியான அமைப்புகளுடன்‌ செய்யப்பட்ட கல 
வைப்‌ பெட்டி அல்லது பஞ்சு*மேல்‌ தங்கும்‌ 
பெட்டி (Top Container) ஓன்று இருக்கிறது. 
இது 43-6" நீளமும்‌, சுமார்‌ 6 அடி அகலமும்‌, 
10-8” உயரமும்‌ உடையதாயிருக்கும்‌. கலவைப்‌ 
பெட்டியின்‌ வெளியீட்டு முனையில்‌ (Delivery: 
end) ஒரு செங்குத்தான பாயும்‌, ஸ்டிரிப்பிங்‌: 
ரோலர்‌ முதலியனவும்‌ இருக்கும்‌. ஹாப்பர்‌ பீடரி' 
லுள்ள ஊட்டும்‌ பாயைப்‌ (Feed lattice) போல; 


(6 


இங்கு கலவைப்‌ பெட்டியின்‌ கழ்ப்பாகத்தில்‌ 
40 அடி. நீளமும்‌ 40 அங்குல அகலமும்‌ கொண்ட 
தொடர்ச்சியான ரப்பர்ப்‌ பட்டை ஒன்று இருக்‌ 
கும்‌. இதற்குப்‌ பஞ்சு கழ்த்‌ தங்கும்‌ பெட்டி 
(Bottom Container) என்று பெயர்‌. இந்தப்‌ பெட்‌ 
டிக்கு மேல்‌ இரட்டைக்‌ கதவுப்ப்குதி யொன்றும்‌ 
(Two door section) இருக்கும்‌. கீழ்த்‌ தங்கும்‌ 
பெட்டிக்குமேல்‌ அதன்‌ முழு நீளத்திற்கும்‌ 
இந்தக்‌ கதவு நீண்டு இருக்கும்‌. சேகரிக்கப்பட்ட 
பஞ்சை ஒரு குறித்த அளவு வரை அது தாங்கக்‌ 
கூடியதாக இருக்கும்‌. கலவைப்‌ பொட்டியின்‌ 
முழு நீளத்திற்கும்‌ பஞ்சு” சேர்ந்ததும்‌ அங்கே 
பஞ்சைப்‌ பரப்பிக்கொண்டிருக்கும்‌,— முன்னும்‌ 
பின்னும்‌ செல்லும்‌ - வண்டி நின்றுவிடும்‌. 
ஏற்கனவே ரப்பர்ப்‌ பாயில்‌ உள்ள பஞ்சு காலி 
யானவுடன்‌ கதவுகள்‌ திறக்கவும்‌ பஞ்சு கீழே 
உள்ள பெட்டியில்‌ முழுபாகத்திலும்‌ விழுந்து 
விடுகிறது. 


ee O x கதவுப்‌ பகுதியின்‌ மேற்‌ 
பக்கத்தில்‌ ஒரு நீண்ட கண்டவாளம்‌ இருக்கும்‌. 
அத்‌ தண்டவாளத்தின்‌ மீது இருபக்கங்களிலும்‌ 
ஓடக்கூடியதாக ஒரு நீண்ட பெட்டி இருக்கும்‌. 
இதன்‌ நீளம்‌ தன்னியக்கியின்‌ (ஆட்டோ மிக்ஸ 
oo நீளத்தில்‌ ஏறத்தாமப்‌ பாதி அளவு இருக்‌ 
இது தன்னியக்கியில்‌ முன்னும்‌ — 

ப ஓடக்‌ கொண்டிருக்கும்‌. 


77 


ஹாப்பர்‌ பேல்‌ ஓப்பனரிலிரும்‌து பஞ்சு கண 
டென்ஸர்‌ மூலம்‌ காற்றின்‌. அமுக்கத்தினால்‌' 
தன்னியக்கிக்குக்‌ கொண்டு வரப்படுகிறது. 
இந்தக்‌ காற்று அமுக்கக்‌ குழாய்கள்‌ ஹாப்பர்‌ 
“பேல்‌ ஒப்பனரிலிருந்து தொடங்கி, தன்னியக்க 
யின்‌ மத்திய பாகத்தில்‌ உள்ள நகரும்‌ பெட்டிக்கு, 
மேலாக வந்து முடியும்‌. எனவே இந்தச்‌ குழாய்‌ 
கள்‌ திறவை செய்யப்பட்ட பஞ்சை நேராக 
நகரும்‌ பெட்டிக்குள்‌ சேர்த்து விடுகின்றன. 
மெல்லிய அடுக்குகளாக இங்கு வந்து சேர்ந்த 
பஞ்சு, பெட்டி நகர்ந்து கொண்டிருக்கும்போ.து' 
மீண்டும்‌ அதே ஒழுங்கில்‌ கீழேயுள்ள பெட்டியில்‌ 
விழுகின்றது. — ஹாப்பர்‌ பேல்‌ ஓப்பனரில்‌: 
திறவை செய்யப்‌ பெற்ற பஞ்சை முன்னும்‌ 
பின்னுமாக ஓடிக்கொண்டிருக்கும்‌ இந்தப்‌ 
பெட்டி இவ்விதம்‌ பலமுறை விழச்‌ செய்யும்‌ 
போது இலேசான பஞ்சடுக்கு உண்டாகிறது.. 
இந்தப்‌ பஞ்சடுக்கே ஸ்டாக்‌ மிக்ஸிங்குக்கான 
அடுக்காகும்‌. 30 அல்லது 40 முறை இப்படிப்‌ 
பஞ்சு விழுந்த பிறகு பஞ்சு மேல்‌ தங்கும்‌ பெட்டி 
யில்‌ படுக்கை வசமான இமை அடுக்குகள்‌ 
நிரம்பி விடுகின்றன. இப்படியாகப்‌ பஞ்சு 
பெட்டியில்‌ நிரம்பிய தும்‌, ஹாப்பர்‌ பேல்‌ ஓப்பன 
ரிலிருந்து பஞ்சு வருவது தானாக நின்றுவிடும்‌. 
இதற்கிடையில்‌, கீழ்த்‌ தங்கும்‌ பெட்டியில்‌: 
வது விழுந்த நீண்ட பஞ்சுக்‌ கற்றை, கொஞ்சம்‌. 
கொஞ்சமாக முன்னோக்கி நகர்ந்து எந்திரத்தின்‌. 


78 


ஒரு கோடியிலுள்ள பாயில்‌ அமைக்கப்பட்டி ருக்‌ 
கும்‌ முட்களின்‌ உதவியால்‌ மேல்நோக்கிச்‌ செல்‌ 
லும்‌. இந்த மேல்‌ நோக்கிச்‌ செல்லும்‌ பாயி 
னுள்ள முட்களிலிருந்‌ து பஞ்சு எடுக்கும்‌ உருளை 
(Stripping Roller) பஞ்சை அகற்றி மற்றொரு 
குழாய்க்குள்‌ செலுத்தும்‌. காற்றின்‌ அமுக்கத்தி 
னால்‌ அப்பஞ்சு அடுத்த எந்திரத்தில்‌ செலுத்தப்‌ 
படும்‌. இதனால்‌ சிறிது நேரத்தில்‌ தன்னியக்க 
-யின்‌ (ஆட்டோ மிக்ஸரின்‌ ) அடிப்பாகம்‌ (சுமார்‌ 
15 நிமிடங்களில்‌) காலியாகி விடுகிறது. இச்‌ 
சமயத்தில்‌ மேலே உள்ள கலவைப்‌ பெட்டி 
(11 நிமிடங்களில்‌) பஞ்சு நிரம்பிஇருக்குமா தலால்‌ 
மறுபடியும்‌ காலியாகியுள்ள கீழ்ப்பகுஇக்கு அது 
பஞ்சை வழங்குகிறது. இவ்விதம்‌ அது பஞ்சை 
உடனடியாக வழங்க,  மின்சக்கி, கரற்றின்‌ 
அமுக்கம்‌ இரண்டின்‌ அுணையால்‌. இயங்கும்‌ 
பிளேட்‌ பிலர்‌ (Plate Feeler) முறை கையாளப்‌ 
படுகிறது. மேல்‌ கோக்கிய பாயின்‌ அருகில்‌ 
Fy (ஸ்பிரிங்கு)களோடு பொருத்தப்பட 
Garor இந்தப்‌ பிளேட்‌ பிலர்‌ கீழ்த்‌ தங்கும்‌ 
பெட்டியில்‌ உள்ள பஞ்சக்‌ கற்றையால்‌ அமுக்‌ 
கப்படுகிறது. இந்த அமுக்கம்‌ பிளேட்டில்‌ 
இருக்கும்‌ வரையிலும்‌ மேல்‌ தங்கும்‌ பெட்டியின்‌ 
கதவுகள்‌ துறக்கமாட்டா. கீழ்த்‌ தங்கும்‌ பெட்டி 
பில்‌ பஞ்சு முற்றிலும்‌ தீர்க்ததும்‌, பிளேட்‌ 
டான து கீழ்த்தங்கும்‌ பெட்டிக்குள்‌, முன்‌ தள்ளப்‌ 
பட்டு, மேல்தங்கும்‌ பெட்டியில்‌ ரின்சக்இயும்‌ 


19 


காற்றமுத்தமும்‌ இயங்குவதால்‌ அடிப்பக்கக்‌ 
கதவுகள்‌ திறந்துகொள்ளுகின்றன. 21 னே 
பஞ்சு கீழே விழுகின்றது. இவ்விதமாக அந்குப்‌ 
பஞ்சு கீழ்த்‌ தங்கும்‌ தட்டில்‌ விழும்போது, 
பிளேட்‌ பீலர்‌ பின்புறமாக அமுக்கப்பெறுவ 
தால்‌, மேல்‌ தங்கும்‌ பெட்டியின்‌ கதவுகள்‌ மூடிக்‌ 
கொள்ளுகின்றன. இப்போது மேல்தங்கும்‌ 


தட்டில்‌ பஞ்சு மீண்டும்‌ சேர ஆரம்பிக்கும்‌. 


புஞ்சுக்லைவை எந்திரங்களில்‌ இந்தக்‌ தன்‌ 
னியக்கக்‌ கலவை (ஆட்டோ மிக்ஸர்‌) எந்திரம்‌ 
புகுத்தப்பட்ட பிறகு தொடர்ச்சியாகத்‌ தரமுன்‌ 


எதும்‌, ஒரே ஒழுங்கான தும்‌ சீரான அமான 


பஞ்சுக்கலவை பெறப்படுகிறது. 


6. பஞ்சுக்‌ கலவை ° 
ஒன்றுக்கு மேற்பட்ட திறவை எந்திர முறை ` 


பஞ்சைத்‌ இறந்து கலவை செய்வதற்கு 
ஒன்றுக்கு மேற்பட்ட ஹாப்பர்‌ இறவை இயந்தி 
ரங்களை . உபயோகிப்பது புதியதும்‌, மிகத்‌ 
திறமையான தமான ஒரு முறையாகும்‌. 
பல்வேறு தரமுடைய பஞ்சுகளைக்‌ கட்டுகளி 
லிருந்து பிரித்தெடுத்து ஏற்ற அளவில்‌ பேல்‌ 
பிரேக்கருக்குள்‌ போடும்‌ வேலை, கூலியாள்‌ ஒரு 
வனிடம்‌ ஓப்படைக்கப்படுகிற து என்பதை முன்‌ 
னர்க்‌ கண்டேரம்‌. எந்தப்‌ பஞ்சை எந்த 
அளவில்‌ லது: பஞ்குட்டும்‌ பாயில்‌ போட்‌ 
வேண்டுமென்பது மேலதிகாரிகளால்‌ கூலி 
யாஞக்கு அறிவிக்கப்பட்டி ருக்கும்‌. அதன்படி 
அந்த ஆள்‌ பஞ்சுக்‌ கட்டுகளைப்‌ பேல்‌ பிரேக்‌ 
கருக்கு அருகில்‌ வைத்துக்கொண்டு ஓவ்வொரு 
வகைப்‌ பஞ்சிலும்‌ ஓவ்வொரு அடுக்கு (Layer) 
எடுத்து உத்தரவுப்படி போட்டுக்கொண்டிருப்‌ 
பான்‌. அப்படிப்‌ போடுவதற்கு அடுக்குகளைக்‌ 
குறிக்கும்‌ வரைகள்‌ அவனுக்கு உதவியாயிருக்‌ 
கும்‌. பேல்‌ பிரேக்கரிலுள்ள ஊட்டும்‌ பாயிலோ 
(Feed Lattice) அல்லது தானாக நிற்கவும்‌, இயங்க 
வும்‌ ஏற்பாடுகளைக்‌ கொண்ட மெதுவாக நகரும்‌ 
பாயிலோ வேலையாள்‌ பஞ்சைப்‌ போட்டவுடன்‌ 
பஞ்சுக்‌ கலவை வேலை டு தாடங்கும்‌. இதுதான்‌ 
பஞ்சுஃ கலவை வேலையின்‌ ஆரம்பக்‌ கட்டமாகும்‌. 





l 


19ம்‌ எடு 12 EERE ௫:௮௨ மாத 29n 











70.22 DMT — mng TYTI Efe Ds ராத மா 








81 

இதற்குப்பின்‌ அந்தக்‌ கூலியாள்‌ ஒவ்வொரு 
கட்டி லுள்ள பஞ்சையும்‌ ஓவ்வொரு அடுக்‌ 
காக எடுத்து ஹாப்பர்‌ பெட்டிக்குள்‌ குறிப்‌ 
பிட்ட விகிதத்தில்‌ நிரப்பிக்கொண்டேயிருப்‌ 
பான்‌. ஓவ்வொரு வகைப்‌ பஞ்சிலிருக் தும்‌ ஓவ்‌ 
வொரு அடுக்கைக்‌ கூலியாள்‌ ஓரே சமயத்தில்‌ 
போடத்‌ தவறி விட்டால்‌ பிறகு பஞ்சக்‌ கல்வை 
மூழுதிலுமே பஞ்சின்‌ கலவை விகிதம்‌ மாறிப்‌ 
போகும்‌. வேலையாள்‌ ஓவ்வொரு முறையும்‌: 
கையிலெடுக்கும்‌ ஓவ்வொரு வகைப்‌ பஞ்சின்‌ 
அடுக்கும்‌ ஒன்றுக்கொன்று ஒரு சிறிது ஏற்றத்‌ 


தாழ்வான நிறையுடனிருந்தகாலும்‌ Lp G G 


கலவையின்‌ விகிதத்தில்‌ மாறுபாடு ஏற்பட்டு 
விடும்‌. இவ்விதம்‌ ஏற்படும்‌ குறைகளைக்‌ குறைக்‌ 
கப்‌ பஞ்சாலைகளில்‌ சில முறைகள்‌ கையாள்ப்படு: 
கின்றன. அதாவது பினிசர்‌ ஸ்கட்சரிலுள்ள 
பஞ்சூட்டும்‌ பாய்மீது இரட்டியை (டபினிங்கை ) 
(Doubling) இரட்டி ப்பதன்‌ காலம்‌ இக்குறைபாடு 
சிறிதளவு நீக்கப்படும்‌. இருப்பினும்‌ பஞ்சுத்‌: 
கலவையின்‌ வேறுபாட்டு விகதும்‌ ` இம்முறையில்‌ 
சில சமயங்களில்‌ அதிகமாகிவிட வாய்ப்புக்களி 
ருக்கின்றன. பஞ்சக்‌ கட்டு வகைகள்‌ ஓவ்வொன்‌ 
அம்‌ ஓரே இமை மீளமுடையனவரயும்‌, ஒரே 
நிறும்‌, ஓரே கனம்‌ உடையனவாகவும்‌ இருந்தால்‌ 
எத்தனைப்‌ பஞ்சுக்‌ கட்டுக்கள்‌ வைத்துக்‌ 
கொண்டு வேண்டுமானாலும்‌ இந்து முறையில்‌ 
கலவை செய்யலாம்‌. ப 
6 


82 
பினென்டிங்‌ ஹாப்பர்‌ 


இந்த எந்திரத்தில்‌ சிறு சிறு ஹாப்பர்‌ பேல்‌ 
ஓப்பனர்கள்‌ இரண்டோ பலவோ இருக்கும்‌. 
இவை நகரும்‌ பாய்‌ அல்லது இழுத்துச்‌ செல்லும்‌ 
பெல்ட்‌ ஒன்றின்‌ நெடுகில்‌ அமைக்கப்பட்டிருக்‌ 
கும்‌. இங்கு பஞ்சு முதலில்‌ வழங்கப்படுகிறது. 
ஓவ்வொரு ஹாப்பர்‌ பேல்‌ ஓப்பனரிலும்‌ நகரும்‌ 
பாய்‌ ஓன்றும்‌ இணைக்கப்பட்டிருக்கும்‌. கட்டு 
களிலிருந்து பஞ்சு அடுக்குகள்‌ இதில்‌ எடுத்துப்‌ 
போடப்படும்‌. பேல்‌ ஓப்பனர்கள்‌ காலியாகச்‌ 
செல்லாதபடி. இந்த ஈகரும்பாய்‌ தடுத்து விடுவ . 
தால்‌ முன்கூறப்பட்ட விகித மாறுபாடு தவிர்க்‌ 
கப்படுகிறது. ஒவ்வொரு வகைப்‌ பஞ்சும்‌ தனித்‌ 
குனி ஓப்பனர்‌ வழியாகச்‌ செலுத்தப்படுவதால்‌ 
ஓரு வகைப்‌ பஞ்சில்‌ குறைந்த அளவும்‌, மற்றொன்‌ 
றில்‌. அதிக அளவும்‌ ஏற்பட்டுவிடுமென்ற அச்‌ 
சத்திற்கு இங்கு இடமில்லை, ஓவ்வொரு ஓப்‌ 
பனரிலிருக்தும்‌ இறவை செய்யப்பட்டு வெளி 
வரும்‌ பஞ்சு, ரு பொதுவான பாய்‌ அல்லது 
பெல்டில்‌ போய்ச்‌ சேருகிறது. அங்கு அவை 
ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில்‌ வந்து சேரும்படி 
யாக ஓப்பனர்கள்‌ சரிசெய்து வைக்கப்பட்டிருக்‌ 
கும்‌, பாயிலிருந்து நிறையப்‌ பஞ்சு கொள்ளக்‌ 
கூடியதான ஹாப்பர்‌ ஓப்பனர்‌ அல்லது ரிசர்வ்‌ 
அறைக்குள்‌ கண்டென்சர்‌ குழாய்‌ வழியாக அப்‌ ` 
பஞ்சு கொண்டுவரப்படும்‌. ஏற்றத்‌ தாழ்வான 
அழுத்தமுடைய பஞ்சுக்கட்டுகளையுங்கூட 


83 


ஒப்பனர்களை ஏற்றபடி சரிப்படுத்தி வைப்பதன்‌ 
மூலம்‌ இக்கு எந்திரங்களில்‌ நன்கு கலவை செய்ய 
லாம்‌. நூற்புப்‌ பகுதியிலிருந்து ஒதுக்கப்படும்‌ 
திரி அல்லது கயிறிமை. (Sliver), போண்டா 
ரிங்‌ பிரேமில்‌ உற்பத்தியாகும்‌ வெள்ளைக்‌ கழிவுப்‌ 
பஞ்சு (Bonda), நூலாம்படைபோன்ற இழை 
(ஈன) முதலான வெள்ளைப்‌ பஞ்சுக்‌ கழிவுகளையும்‌ 
இந்தக்‌ கலவையுடன்‌ சேர்ப்பதற்கு" இயல்‌ 
கின்றது. இதற்கென மேலும்‌ ஒரு நகரும்‌ பாய்‌ 
சேர்க்கப்பட்டால்‌ கலவை மிக ஒழுங்காக இருக்‌ 
கும்‌. இந்தப்‌ புதிய முறையில்‌ வேறொரு 
நன்மையுமிருக்கிறது. பஞ்சில்‌ கலந்து வரும்‌ 
ஆசு, தும்பு, கல்‌, மண்‌, இரும்புத்‌ தூள்‌ 
முதலானவற்றை சாவகாசமாகப்‌ பொறுக்கி 
எறியவும்‌, எந்திரங்கள்‌ சரியாக வேலை செய்‌ 
வதைக்‌ கவனித்துக்‌ கொள்ளவும்‌ வேலையாளுக்கு 
நேரம்‌ கிடைக்கும்‌ என்பதே அந்து நன்மை. 


T. ஸ்கட்சரில்‌ தானாகவே ' இயங்கியப்‌ பஞ்சு 
s © உருளை (Lap) எடுபடும்‌ விதம்‌ 
: (Automatic lap doffing at Scutcher) 


பொதுவாகப்‌ பழங்காலத்தில்‌ பஞ்சிலிருந்‌ து 
நூல்‌ நூற்கும்‌ முறையில்‌, பஞ்சு உருளை (Lap) 
கயிறிழை (Sliver) ஆகியவற்றில்‌ ஏற்படும்‌ ஏற்‌ 
றத்‌ தாழ்வுகளைச்‌ சமப்படுத்த, “ஒன்றுக்கு மேற்‌ 
பட்ட பஞ்சு உருளை அல்லது கயிறிழைகளை 
ஓன்று சேர்த்துவிடுதல்‌' (Doubling) என்னும்‌ 
முறை கையாளப்பட்டு வந்தது. இதனால்‌ சம 
மான பஞ்சு உருளைகளை (Even laps) உற்பத்தி 
செய்வதற்கு முக்கியத்துவம்‌ தரப்படவில்லை. 
தற்காலத்தில்‌ இருவழி டி. ராயிங்கிலிருந்‌து 
ரோவிங்‌ மூலம்‌ நூல்‌ நூற்கும்‌ எநதிரத்திற்குச்‌ 
செல்லுதல்‌ (Two passage of Drawing->Roving 
—-Ring frame) ுராயிங்கிலிருந்து ரோவிங்‌ 
செல்லாமல்‌ நேராக நூல்‌ 'நூற்கும்‌ எந்திரத்திற்‌ 
குச்‌ செல்லுதல்‌ (Direct Spinning from Sliver} 
என்ற புது முறையால்‌, காம்‌ டப்ளிங்‌ முறை 
கயிறிழையில்‌ கணிசமாகக்‌ குறைவதைக்‌ காண்‌ 
கிறோம்‌. இந்த முறைகளைக்‌ கொண்டு நூல்‌ 
நூற்கச்‌ சமமான பஞ்சு உருளைகள்‌ மிக மிக 
அவசியம்‌ எனத்‌ தெரிகிறது. 

ஒரு சமமான பஞ்சு உருளை, மிகவும்‌ சுத்த 
மானதாகவும்‌, நன்கு அடிக்கப்பட்டதாகவும்‌, 
அதனுடைய முழு ீளத்திற்கும்‌ ஓரே சீரான 


85 


எடை உடையதாகவும்‌ இருக்க . வேண்டும்‌. 
சாதாரணமாக முற்காலத்தில்‌ பஞ்சு உருளைகள்‌ 
தயாரிக்கும்‌ முறையில்‌, ஓவ்வொரு பஞ்சு உருளை 
யும்‌ உற்பத்தியாகி முடிவடையும்‌ பொழுது 
ஸ்கட்சரில்‌ சில இடையூறுகள்‌ ஏற்படும்‌. 


ஸ்கட்சரில்‌ ஒரு பஞ்சுஉருமா உண்டாகும்‌ 
பொழுது, அதனுடைய குறிப்பிட்ட நீளம்‌ 
உற்பத்தியானதும்‌, அளக்கும்‌ கருவி வேலை 
செய்து அதனால்‌ ஓடிக்கொண்டிருக்கும்‌ சில 
பாகங்களாகய பஞ்சுக்‌ கற்றைகளைப்‌ பாய்போல்‌ 
உண்டாக்கும்‌ துளைகளையுடைய. சல்லடை 
அமைப்புள்ள கூண்டுகள்‌ (Cages), பஞ்சை முன்‌ 
செலுத்தும்‌ உருளைகள்‌ (Feed rollers), காலண்‌ 
டர்‌ உருளைகள்‌ (Calender rollers) முதலியன 
நின்று. விடுவதால்‌, (8. கத்திகள்‌ கொண்ட 
பீட்டர்‌ (3 bladed beater) லாப்‌ ரோலர்கள்‌ 
` (lap rollers) மட்டும்‌ ஓடிக்கொண்டிருக்கும்‌. ) 
II I IGO அடித்து வெளியேற்றப்பட்ட பஞ்சுக்‌ 
கற்றைகள்‌ காற்றின்‌ அமுக்கத்தின்‌ உதவியால்‌ 
சல்லடைக்‌ கூண்டுகளுக்கு இடையில்‌: ஒன்று 
சேர்க்கப்படுகின்றன. உற்பத்தி அடைந்து 
முடிந்த பஞ்சு உருளையை ஸ்கட்சரிலிருக்து 
எடுத்த பிறகு, மறுபடியும்‌ சல்லடை உருளைகள்‌ 
உட ஆரம்பிக்கும்‌. பொழுது, முன்பு ஒன்று 
சேர்க்கப்பட்ட பஞ்சுக்‌ கற்றைகள்‌ உடனடியாக 
வெளியேற்றப்பட்டு விடுகின்றன. இப்‌ 
பொழுது சல்லடை உருளைகளுக்குப்‌ பீட்டரி 


86 


லிருந்து வரும்‌ பஞ்சுக்‌ கற்றை மிகக்‌ குறைந்த 
அளவு இருப்பதால்‌, உற்பத்தியாகும்‌ பஞ்சு 
உருளையில்‌ முதலில்‌ அதிக கனமும்‌, பின்பு மிகக்‌ 
குறைந்து கனமும்‌ சிறிது களத்திற்கு உண்டாக்‌ 
கப்படுகிறது. இது போன்றே ஒவ்வொரு பஞ்சு 
உருளையும்‌ முதலில்‌ சிறிது நீளத்திற்கு உண்டாக்‌ 
கப்படுகிறது. இப்படி ஓவ்வொரு பஞ்சு உருளை 
யிலும்‌ முதல்‌ சிறிது நீளத்திற்கு வித்தியாச 
முள்ள கனங்கள்‌ ஏற்படுகின்றன. இதற்கு 
முக்கிய காரணம்‌ ஓவ்வொரு பஞ்சு உருளையும்‌ 
உற்பத்தியாகி முடிவடையும்‌ சமயம்‌ ஸ்கட்சரில்‌ 
ஏற்படும்‌ இடையூறே அகும்‌. 


எனவே; இவ்வித இடையூறை  நீக்கிவிடு 
வதன்‌ மூலம்‌ பஞ்சு உருளையில்‌ ஏற்படும்‌ PPE 
கற்ற கனங்களை எளிதில்‌ போக்கலாம்‌. தற்‌ 
காலத்தில்‌ கண்டு பிடிக்கப்பட்டுள்ள கலவை 
செய்யும்‌ ஹாப்பர்‌ பெட்டிகள்‌ (Blending hopp- 
ers), தானாகக்‌ கலவை செய்யும்‌ எக்துரங்கள்‌ 
(Auto mixers), இடைவிடாமல்‌ பஞ்சு உருளைகளை 
உற்பத்தி செய்யும்‌ சாதனங்கள்‌ (Continuously 
working lap forming mechanisms) ஆகியவை 
மிகவும்‌ ஓழுக்கான தும்‌, நன்கு அடிக்கப்பட்டுச்‌ 
சத்தம்‌ செய்யப்பட்ட துமான பஞ்சு உருளைமை 
உற்பத்தி செய்கின்றன. இதில்‌ எந்தப்‌ பாகமும்‌ 
நிற்காமல்‌ ஓடிக்கொண்டிருப்பதால்‌ ஓவ்வொரு 
பஞ்சு உருளையும்‌ உற்பத்தியான தும்‌, அதைத்‌ 
தானாகவே நீக்கிவிட்டு எவ்வித இடையூறுமின்‌ றி 


87 


தொடர்ந்து உற்பத்தி செய்து கொண்டே இருக்‌ 
கும்‌. இதற்குத்தான்‌ தானாகப்‌ பஞ்சுருளை எடு 
படும்‌ சாதனம்‌ (Automatic lap doffing motion): 
என்றுபெயர்‌. 

இடைவிடாமல்‌ பஞ்சு உருளைகளை உற்பத்தி 
செய்து அவற்றைத்‌ தானாகவே நீக்கும்‌ சாதனம்‌ 
அடியிற்கண்ட முக்கிய முறைகளைக்‌ கொண்டு 
இருக்கிறது. 

(1) உற்பத்தி அடைந்து முடிந்த முழு 
நீளப்‌ பஞ்சு உருளையை, எப்பொழுதும்‌ சுற்றிக்‌ 
கொண்டிருக்கும்‌ காலண்டர்‌ உருளைகளின்‌. 
இடையில்‌ உள்ள அழுத்தமான பஞ்சுப்பாயி 
லிருந்து பிரிக்‌ து அகற்றவேண்டும்‌. 

(2) பஞ்சு உருளை ராக்குகளுக்கு (lap 
racks) உள்ள தடையை நீக்க வேண்டும்‌. 

(3) ராக்குகளை, லேப்‌ ஸ்பிண்டி லிலிரும்‌ து 
(lap spindle) உயர்த்தி,- உற்பத்தியான பஞ்சு 
உருளையை வெளியேற்ற வேண்டும்‌. 


(4) ராக்குகளுக்கு மேல்‌ தயாராக வைக்‌ 
கப்பட்டிருக்கும்‌ புது லேப்‌ ஸ்பிண்டில்‌ ராக்கு. 
கள்‌ கீமிறங்கும்‌ பொழுது இறங்கி அடுத்த பஞ்சு 
உருளைக்காகக்‌ (lap) காலண்டர்‌ உருளைகளி 
லிரும்‌ து வரும்‌ பஞ்சுப்‌ பாயின்‌ மீது வைக்கப்பட 
வேண்டும்‌. அதே சமயம்‌ அந்தப்‌ பஞ்சுப்பாயின்‌ 
அனி, லேப்‌ ஸ்பிண்டிலின்மேல்‌ சுற்றும்படியாக 
மடக்கப்பட வேண்டும்‌. 


88 


(5) கீழிறங்கும்‌ ராக்குகள்‌. பழையபடி. 
லேப்‌ ஸ்பிண்டில்‌ மீது உட்கார்ந்து தடையை 
மறுபடியும்‌ உண்டாக்கவேண்டும்‌. 

மேற்கூறப்பட்ட ஐந்து காரியங்களும்‌ சுமார்‌ 
10 வினாடிகளுக்குள்‌ கடந்துவிடுகின்றன. இது 
கான்‌ இந்த முறையின்‌ சிறப்பான செயலாகும்‌. 

ஒவ்வொரு பஞ்சு உருளையும்‌ உற்பத்தியாகி 
முடிவடையும்‌ தருவாயில்‌ அளக்கும்‌ கருவி 
யானஅ சில லீவர்களை இயக்குவதால்‌ பூர்த்தி 
யான பஞ்சு உருளை தானாகவே வெளியில்‌ 
தள்ளப்படுகிறது. 

இனி, உற்பத்தியாகி முடிவடைக்கு பஞ்சு 
உருளை எவ்வாறு பின்னால்‌ வந்து. கொண்டிருக்‌ 
கும்‌ பஞ்சுப்‌ பாயிலிருந்து பிரித்து வெளியே 
தள்ளப்படுகிறது என்பதைப்பார்ப்பேம்‌. பஞ்சு 
(lap) உருளையான து. இரண்டு லேப்‌ உருளை 
களுக்கு (Lap Roller) நடுவில்‌ லாப்‌ ஸ்பிண்டி லு 
டன்‌ சுற்றிக்‌ கொண்டிருக்கும்‌. பஞ்சு உருக 
உற்பத்தியாகி முடிவடைந்தவுடன்‌, லாப்‌ ரோலர்‌ 
கள்‌ இரண்டும்‌ முன்பு ஓடிய வேகத்தைக்‌ காட்‌ 
டிலும்‌ சற்று அதிகமான வேகத்தில்‌ ஓட ஆரம்‌ 
பிக்கும்‌. அதனால்‌ அவைகளின்‌ நடுவில்‌ உருளும்‌ 
பஞ்சு உருளையும்‌ மிக வேகமாக உருளுவகதால்‌, 
உட்பக்க லேப்‌ ரோலருக்கும்‌, நான்காவது 
காலண்டர்‌ உருளைக்கும்‌ இடையில்‌ அது பஞ்சுப்‌ 
பாயிலிருந்‌ து அண்டிஃகப்படுகிற து. @) 5 s 5 
அண்டிக்கப்படுகிற இடத்துக்கும்‌, லாப்‌ 


89 


ஸ்பிண்டில்‌ தங்கி இருக்கும்‌ இடத்திற்கும்‌ 
சுமார்‌ 10” நரம்‌ இருக்கும்‌. லேப்‌ ரோலர்‌ 
களுக்குக்‌ கொடுக்கப்படும்‌ அதிகவேகம்‌ பஞ்சு. 
உருகயைத்துண்டிப்பது மாத்திரமன்றி, அதை 
வெளியே கள்ளுவத ற்கு ஏற்றவாறு. நன்றாகப்‌ 
பஞ்சுஉருளையைச்‌ சுருட்டவும்‌ செய்கிறது. இதே 
சமயத்தில்‌ ராக்குகள்‌ உயர்வதற்கு ஏற்றவாறு 
அவைகளின்‌ மீதுள்ள தடை நீக்கப்படுகிறது. 
இப்படி ராக்குகள்‌ உயரும்‌ பொழுது, அவை 
களில்‌ பொருத்தப்பட்டுள்ள இரண்டு தகடுகள்‌, 
பஞ்சு உருளையை வெளியேயுள்ள பஞ்சு உருளை 
தங்கும்‌ தட்டிற்குத்‌ தள்ளிவிடுகன் றன. மேலும்‌, 
இன்னும்‌ சிறிது தூரம்‌ உயர்க்து, மேலே 
சரியானபடி தங்கியுள்ள லேப்‌ ஸ்பிண்டிலை 
எடுத்‌ துக்கொண்டு அவைகள்‌ கீழிறங்குகின்‌றன. 


இதற்கிடையில்‌, வெட்டப்பட்ட பாயின்‌ 
முனையான .த,வெளிப்பக்கமுள்ள லேப்ரோலரின்‌ 
மேற்பாகத்தை அடைந்துவிடும்‌. இப்பொழுது 
கீழிறங்கும்‌ ராக்குகள்‌ புது லாப்‌ ஸ்பிண்டிலை 
வெட்டப்பட்ட பாயின்மேல்‌ வைத்து விடுகின்‌ 
மன. ராக்குகள்‌ கீழிறங்கும்‌ பொழுது, சுருள்‌ 
வில்லால்‌ இயங்கும்‌ பின்‌-தள்ளி (Rake) லாப்‌ 
ரோலர்மேல்‌ சிறிதளவு முன்கூட்டியே வந்த பஞ்‌ 
சுப்‌ பாயை ஸ்பிண்டிலின்மேல்‌ தள்ளி அதன்‌ 
மீது மறுபடியும்‌ பஞ்சு உருளை (lap) உண்டா 
கச்‌ செய்கிறது. பின்பு ராக்குகள்‌ ஸ்பிண்டிலின்‌ 


90 


இருபக்கங்களிலும்‌ கன்றாக உட்கார்ந்தவுடன்‌ 
தடையை மறுபடியும்‌ கொடுக்கின்றன. 


இந்த விதமாக, எவ்விதத்‌ தடங்கலுயின்‌ றித்‌ 
தொடர்ச்சியான — ஒரே. சீரான பஞ்சுருளைகள்‌ 
உண்டாக்கப்‌ படுகின்றன. இப்‌ புதுமுறை, 
ரான பஞ்சு உருளைகளை உற்பத்தி செய்‌ 
கிறது. பழைய முறையில்‌ விட்டு வீட்டுப்‌ 
பஞ்சு உருளைகள்‌ தயாரிப்பதால்‌ நேரம்‌ வீணா 
வதை முற்றிலும்‌ இது தவிர்க்கிறது. மேலும்‌ 
முன்பு உற்பத்தியானகைக்‌ காட்டிலும்‌, அதே 
நேரத்தில்‌ சுமார்‌ 10 சத விகிதம்‌ கூடுதலான 
உற்பத்தியும்‌ கிடைக்கிறது. 


8. கார்டிங்‌ (Carding). 


இது வரையில்‌ கெட்டியான பஞ்சைப்‌ 
பிரித்து அதிலுள்ள இலை, உடைந்த பருத்தி 
விதைகள்‌, மண்‌ முதலிய அசுத்தங்கள்‌ எவ்வாறு 
அகற்றப்படுகின்‌ றன என்று நாம்‌ கண்டோம்‌. 
இவ்வசுத்தங்கள்‌ பளு உள்ளவையாக இருப்ப 
தால்‌ இவைகளை அகற்றுவகுற்குச்‌ சக்திவாய்ந்த 
“புளோ ரூம்‌” எக்திரங்களைப்‌ பயன்படுத்தவேண்டி. 
யிருக்கிறது. மேலும்‌, சிறு சிறு கறைப்பட்ட 
இமைகளும்‌, நனைவு காரணமாக ஏற்படும்‌ கறை 
படித இமைகளும்‌ “புளோரூமி'லேயே நீக்கப்‌: 
பட்டு விடுகின்றன. 


- மேற்கூறிய அசுத்தங்கள்‌ நீக்கப்பட்டபிறகும்‌' 
புளோரூமி' லிருந்து வெளியாகும்‌ லாப்‌ 
என்ற (பாய்‌ போல்‌ சுருட்டப்பட்ட) பஞ்சை 
நன்றாகக்‌ கவனித்தால்‌, அதில்‌ இன்னும்‌ பல 
அசுத்தங்கள்‌ இருப்பதைக்‌ காணலாம்‌. அந்தப்‌. 
பஞ்சைக்கொண்டு நூல்‌ நாூற்கப்பட்டால்‌,, 
நூலின்‌ தரமும்‌, ஆடைகளின்‌ தன்மையும்‌ மிக 
வும்‌ குறைவாகவே இருக்கும்‌. 

லெ சமயங்களில்‌ பஞ்சின்‌ இழைகள்‌ . 
அறுநீது விடுகின்றன. இழை அறுந்த பஞ்சைப்‌ 
பயன்படுத்தினால்‌ நூலின்‌ தரம்‌ கெட்டுவிடும்‌. 
அல்லாமலும்‌, சிறு இழைழப்‌ பஞ்சும்‌, நீண்ட 
இமைப்‌ பஞ்சும்‌ ஒன்றோடொன்று பின்னிக்‌ 


92 


கொண்டிருப்பதும்‌ உண்டு. சரியாக உருவாகாத 
இமைகள்‌ பின்னியிறுந்தாலும்‌ பஞ்சின்‌ தரம்‌ 
பாதிக்கப்படும்‌. நல்ல பஞ்சை கோக்க, இவை 
யெல்லாம்‌ அசுத்தங்களே ஆலும்‌. 


மேலே சொன்ன சிறு அசுத்தங்களும்‌, இழை 
வேறு பாடுகளும்‌ இந்த “லாப்பு' நிலையிலும்‌ பஞ்‌ 
சில்‌ கலந்திருக்கின்றன. இவை யாவும்‌ பஞ்சிற்கு 
இயற்கையே ஆனாலும்‌, தரமான நூல்‌ நூற்பு 
தற்கு இவை குடையாக இருக்கின்றன. 

மூன்‌ கூறிய குறைகளையெல்லாம்‌ “க ரர்‌ டூ” 
என்னும்‌ எந்திரம்‌ நீக்கி விடுகிறது. எனவே, ` 
இவ்வெந்திர த்தின்‌ திறமையைய்‌ பொருத்தே பஞ்‌ 
சாலையில்‌ நூற்கப்பட்ட நூலின்‌ தரமும்‌, அங்கு 
நெய்யப்படும்‌ துணியின்‌ தரமும்‌ உள்ளன. 


இந்த எந்திரம்‌ நெடுங்காலமாகப்‌ பஞ்சாலை 
களில்‌ பயன்பட்டு வந்திருப்பினும்‌, ஆண்டுதோ 
ஹும்‌ பல வகைகளிலும்‌ இருந்தி முன்னேறிக்‌ 
கொண்டேவருகிற அது. சாதாரணமாக . எல்‌ 
லாப்‌ பஞ்சாலகளிலும்‌ ` தற்பொழுது நிறுவப்‌ 
பட்டு ஓடிக்கொண்டிருக்கும்‌ எந்திரம்‌, சுழலும்‌ 
பிளாட்‌ கார்டு (Revolving Flat Card) என்று 
கூறப்படும்‌. z 


பக்கம்‌ 93-ல்‌ க பவி G G 
கார்டிங்‌ எந்திரத்தின்‌ பொதுவான கதோற்றமா 


கும்‌. இந்த எந்திரத்தை பற்றி விவரிக்கு மூன்‌ 
Qur .அவாகச்‌ சில கூற வேண்டும்‌. 


இம யமா apy Evye Quie பமந pee 








94 


“லாப்‌” (Lap) என்ற (சுருட்டப்பட்ட) பஞ்சை 
புளோருமிலிருக்து எடுத்து வந்‌ து இந்த கார்டிங 
எந்திரத்தில்‌ வைப்பார்கள்‌. A என்று குறிப்‌ 
பிடப்‌ பட்டிருப்பது தான்‌ லாப்‌” என்ற பஞ்சுச்‌ 
சுருள்‌. இது B என்ற மெதுவாக ஓடும்‌ உருளை 
யில்‌ (Slowly Running Roller) வைக்கப்படு 
கிறது. தன்னுடைய பளுவின்‌ காரணமாக 
உருளை சுற்றும்‌ போது தானாகவே சுருள்‌ 
பிரிக்‌ து பாய்‌ போல விரியும்‌. 


இந்தப்‌ பஞ்சுப்‌ பாய்‌ இங்கிருந்து வழவழப்‌ 
பான ஒரு தட்டின்‌ மேல்‌ செல்லுகிறது. அந்குத்‌ 
குட்டிற்கு “டிஷ்‌ பிளேட்‌” (Dish plate) என்‌ று 
பெயர்‌. இப்படத்தில்‌ அது C என்று குறிக்கப்‌ 
பட்டிருக்கிறது. பின்பு அது D என்று குறிக்கப்‌ 
பட்டிருக்கும்‌ ஊடு உருளைக்கும்‌ (Feed Roller) 
வளைவான பிளேட்டிற்கும்‌ மத்தியில்‌ செல்லு 
கிறது. இவ்வுருளை மிகவும்‌ நிதானமாகச்‌ செல்லு 
வது; ஒரு நிமிடத்திற்கு T அங்குலம்தான்‌ கற்‌ 
அம்‌. இந்து உருளை, பஞ்சை ரம்பப்‌ பல்லுடன்‌ 
கூடிய டேக்கரின்‌ CTaker-in ) அல்ல அ லிக்கரின்‌ 
(Licker-in) என்ற உருளைக்குக்‌ கொண்டு செல்‌ 
னும்‌. அது E என்ற பெயரால்‌ படத்தில்‌ காட்‌ 
டப்பட்டிருக்கிறது. 95 அங்குலவிட்டத்‌ துடன்‌, 
அது நிமிடத்திற்கு 1000 அடி பரப்பு வேகத்தில்‌ 
ஓடக்கூடியதாகும்‌. இந்க இடத்தில்தான்‌ பஞ்சு 
நன்றாகச்‌ சுத்தம்‌ செய்யப்படுகிறது. பிரித்‌ து 
உதிரியாக்கப்பட்ட பஞ்சு, மெல்லிய உருக்கு 


95 


அசிமுனைக்‌ கம்பிகளால்‌ (Fillet) சுற்றப்பட்ட 
F என்றடசிவிண்டருக்குக்கொண்டு போகப்‌ படு 
கிறது. சிலிண்டரினுடைய பரப்பு வேகம்‌, டேக்‌ 
கரின்‌ அல்லது லிக்கரின்‌ பரப்பு வேகத்தைக்‌ 
காட்டிலும்‌ இரு மடங்காதலால்‌ பஞ்சை அது 
தன்னுடனே வேகமாக இழுத்துச்செல்லுகிற_து. 
F என்ற சிலிண்டரின்‌ மேற்பாகத்தில்‌ பாதிக்கு 
மேல்‌ முள்ளினால்‌ பொருத்தப்பட்ட 14 அங்குல 
அகலமான “பீளாட்ஸ்‌” ஏன்றுகூறப்படும்‌ 
இரும்பு முள்‌ சட்டங்கள்‌ உள்ளன. இது ஒரு 
கார்டி ற்கு 110 இருக்கும்‌. இவை நிமிடத்திற்கு 
RE முதல்‌ 4 அங்குல தூரம்‌ வீதம்‌ நிக மெது 
வாக நகரும்‌. சிலிண்டர்‌ இயங்குகின்ற 
அதே திசையில்‌ தான்‌ இவைகளும்‌ இயங்கும்‌. 
பஞ்சின்‌ இமைகளைச்‌ சிக்கெடுப்பதற்கேற்ற 
பரப்பு இந்த எந்திரத்தில்‌ அமைந்திருக்கிறது. 
அதனால்‌ முன்‌ சொல்லப்பட்ட எந்திரங்களைவிட 
' இக்க எந்திரத்தில்‌ பஞ்சைச்‌ சுத்தப்படுத்தும்‌ 
£ mib மிகவும்‌ சிறந்ததாக இருக்கிறது. 


சிவியெடுக்கப்பட்ட பஞ்சு, H என்னும்‌ 
டாபர்‌ (Doffer) பகுதிக்கு வரும்‌. இது 26 அங்‌ 
குல விட்டமுடையதாயும்‌ பரப்பு வேகம்‌ நிமிடத்‌ 
இற்கு 60 yy கொண்டதாயும்‌ இருக்கும்‌. 
அங்கே K என்னும்‌ காலண்டர்‌. உருளையில்‌ பஞ்‌ 
சானது திரி (Sliver) யாகத்‌ இரளும்‌. அங்கி 
ருந்து தகுந்த எந்திர பாகங்களால்‌ L என்னும்‌ 


96 


காய்லர்‌ உருளைக்கு (Coiler) அது கொண்டு 
வரப்படுகின்றது. ° 

கார்டு எந்துரக்தைப்‌ பற்றி முழுவதும்‌ விவ 
ரமாகத்‌ தெரிந்து கொள்ளப்‌ புகுமுன்‌, முத 
லில்‌ பஞ்குட்டும்‌ பாகத்தைப்பற்றி (Feed part) 
அறிந்து கொள்ள வேண்டும்‌. முன்பெல்லாம்‌ 
இதில்‌ இரண்டு ஊட்டு உருளை (Feed Rollers) 
களே இருக்கும்‌, அவைகள்‌ பஞ்சை டேக்கா இன்‌ 
என்ற பகுதிக்குக்‌ கொண்டு செல்லும்‌. இந்த 
முறை இப்போது அநேகமாக ஒழிக்க ப்பட்டுவிட்‌ 
டது. அது பயன்படாமற்‌ போகும்‌ அளவுக்கு 
அதில்‌ என்ன குறைகள்‌ இருந்தன என்பதை 
ஆராய்வது நல்லது. குறுகிய இமைப்‌ பருத்து 
கள்‌ விடயத்தில்‌ ஊட்டுஉருளைகள்போதிய அளவு 
பயன்படாமல்‌ போவகை(ஸ்கட்சர்பற்றிக்‌ கூறிய 
போது) நாம்‌ கண்டோம்‌. அதைப்போன்ற கார 
ணங்களுக்காகவே கார்டு எந்திரத்திலும்‌ இந்த 
ஊட்டு உருனைகள்‌ பொருத்தமரில்லா தவையாய்‌ 
இருக்கின்றன. மேலும்‌, டேக்கர்‌ இன்‌(Taker-in) 
செய்கின்ற சிக்கெடுப்பு வேலைக்கு இந்து ஊட்டு 
உருளைகள்‌ — குறுகிய இமைப்‌ பஞ்சு, நீண்ட 
இமைப்‌ பஞ்சு — ஆகிய எதற்குமே பயன்பட 
வில்ல. š 

இதற்குமுன்‌ கார்டிங்‌ எந்திர த்தில்‌ எவ்வாறு 
பஞ்சு செல்லுகிறது என்பதைப்‌ பார்த்தோம்‌. 
இப்போது எவ்வாறு கார்டிங்‌ எந்திரம்‌ வேலை 
செய்கிறது என்று காண்போம்‌. 


97 

நூல்‌ உற்பத்திக்கான எந்திரங்களை மன்று 
பெரும்‌ பிரிவுகளாகப்‌ பிரிக்கலாம்‌. ஒன்று ஊட்‌ 
டும்‌ பாகம்‌(7660. section); இரண்டாவது, வேலை 
யாற்றும்‌ பாகம்‌ (Working section ); apešrapal 
வெளியிடு செய்யம்‌ ட்ட க 
சுழலும்‌ பிளாட்‌ கார்டிங்‌ எந்திரத்தில்‌ (பக்‌. 98) 
ஊட்டும்‌ பாகத்தில்லாப்‌ உருளையும்‌ (Lap Roller) 
ஊட்டும்‌ தட்டும்‌ ( feed dish plate ) ஊட்டும்‌ 
உருளையும்‌ (feed roller) உள்ளன. லிக்கரின்‌, 
சிலிண்டர்‌, பிளாட்ஸ்(Likerin Cylinder & Flats) 
முதலானவைகள்‌ வேலையா ற்றும்‌ பாகத்தில்‌ உள்‌ 
ளன. காலண்டர்‌ உருளை (Calender roller) காய்‌ 
லர்‌ (Coiler) கேன்‌ உறுப்பு ( Can Machanism) . 
முதலியவை வெளியிடும்‌ பாகத்தில்‌ உள்ளன. 





98 


இப்பொழுது ஊட்டும்‌ பாகத்தைப்‌ பற்றிப்‌ 
பார்ப்போம்‌. லிக்கரினையும்‌, ஊட்டும்‌ பாகத்‌ 
தையும்‌ முன்‌ பக்கத்தில்‌ காட்டப்பட்ட சித்திரம்‌ 
நன்குவிளக்கும்‌. 


இப்‌ படத்திலே, B என்பதுதான்‌ லாய்‌ 
உருளை (Lap roller). இது 6 அங்குல சுற்றளவு 
உள்ளது. இந்த உருளை தக்க பேரிங்கில்‌ (Bear- 
ings) சுழல்கிறது. C என்று காட்டியிருப்பது 
தான்‌ லாப்‌ உருளைக்குப்‌ பின்‌ உள்ள்‌ ஊட்டுத்‌ 
தட்டு; அதன்‌ மேல்‌ பாகம்‌ வழவழப்பாகவும்‌ 
மற்றொருமுணை வளைந்தும்‌ இருக்கும்‌. இதனால்‌ 
இதை மூக்கு என்று கூறுகிறார்கள்‌. ஊட்டுத்‌ 
தட்டின்‌ அகலமான பாகத்தின்‌ இருமருங்கிலும்‌ 
ஊட்டு உருளை தக்க பேரிங்கின்‌ உகுவிகொண்டு 
இயங்கும்‌. ஊட்டுத்‌ தட்டின்‌ முனை சரிவானதா ` 
யிருக்கும்‌. இந்தச்‌ சரிவு நீண்ட இழைப்‌ பருத்தி 
யைப்‌ பொருத்தவரை அதிகமான தாயும்‌ குறு 
கிய இமைப்‌ பருத்தியைப்‌ பொருத்தவரை குறை _ 
வானதாயும்‌ இருக்கும்‌. ஊட்டுத்தட்டின்‌ aps 
கிற்கு நேராக உள்ளதுதான்‌ % என்று காட்டப்‌ 
பட்டுள்ள லிக்கரின்‌ என்ற 94 அங்குல விட்ட 
முள்ள உள்‌ உருளை. இதன்மேலே எங்கும்‌ ரம்பப்‌ 
பற்களைப்‌ போன்ற முட்கள்‌ சுற்றப்பட்டிருக்கன்‌ 
மன. இதில்‌ 5000 முட்கள்‌ உள்ளன. ஊட்டுத்‌ 
தட்டின்‌ மூக்கிற்குக்‌ கீழேயும்‌, லிக்கரினுக்கு 
- அருகிலும்‌ (G என்று காட்டப்பட்டிருக்கற) ` 
y மோட்டுக்‌ கத்திகள்‌ (Mote knives) உள்ளன. 


59. 


இந்த மோட்டுக்‌ கத்திகளுக்குக்‌ கழே, லிக்கரி 
னைச்‌ சுற்றிக்‌ கீழ்‌ இணைப்பும்‌ (பnercasing), H 
என்னும்‌ திட்‌. காண்பிக்கப்பட்டு க்கிறது. 


லாப்புருளை மெதுவாகச்‌ சுற்றுவதனால்‌, 
லாப்புப்‌ பஞ்சு அந்த உருளையின்‌ மேலிருந்து, 
பாய்‌ போல விரிக்து ஊட்டுத்‌ தட்டின்‌ வழவழப்‌ 
பான பாகத்தி ற்கு வந்து, பின்னால்‌ ஊட்டு உரு 
ளைக்கு வநது சேருகிறது. ஊட்டு உருளை, ஊட: 
டு தீதட்டின்‌ (Feed dish) வளைவான பாகத்தில்‌ 
அன்‌ வேலையைச்‌ செய்கிறது. இது பாய்போல 
வந்து புஞ்சைக்‌ கடினமாக அழுத்தி, மெதுவாகச்‌ 
சுமன்‌ ற! கீழ்நோக்கிச்‌ செல்லும்‌ ஊட்டுத்‌. கட 
டில்‌ மேல்‌. தள்ளுகிறது. இப்படிச்‌ செய்யும்‌ 
போதுதான்‌ பஞ்சு, மிகவும்‌. வேகமாகச்‌ சுற்றிக்‌ 
கொண்டிருக்கும்‌ லிக்கரின்‌. என்ற பாகத்தில்‌ 
வீழ்ந்து. அடிபடுகிறது. .லிக்கரினுடைய 
மடம்‌. போன்ற பற்கள்‌ - கீழ்நோக்கியிருக்கின்‌ 
மன. அவைகள்‌ பஞ்சுப்‌ பாயின்‌ .வழியாகச்‌ செல்‌ 
ஒம்போது பஞ்சு இழைகளை வாரிவிட்டுச்‌ சிறு 
சிறு. கற்றைகளாரகப்‌ பிய்த்‌ துவிடுகன்‌ றன. 
ஊட்டு - உருளையின்‌ (Feed roller) அமழுத்தத்தி 
லிருந்து. விடுபட்ட இந்தப்‌ பஞ்சுக்‌ கற்றைகள்‌, 
ரம்பப்‌ பற்களால்‌ அதிவேகமாக மோட்டுக்‌ கத்தி 
கண்‌ (Mote knives) கழ்‌. இணைப்பு. (Undercasing) 
என்ற இவற்றின்‌ வழியாக A செல்லப்‌ 
படுகின்றன. 


100 


லிக்கரினுடைய பரப்பு வேகம்‌ ` நிமிடத்‌ 
இற்கு சுமார்‌ 1000 அடியாகும்‌. இக்க லிக்கரி 
னின்‌ மிக்க வேகம்‌ காரணமாக ரம்பப்‌ பற்களில்‌ 
துரட்டிபோல்‌ மாட்டிவரும்‌ பஞ்சு முன்னுக்குத்‌ 
தள்ளி வந்து, மோட்டுக்‌ கத்தியின்‌ கூரிய முனை 


யில்‌ விழுகிறது. அப்போது பஞ்சிலுள்ள . கன . 


மான அசுத்தங்கள்‌ கீழே வீழ்கின்‌ றன. குறுகிய 
இழைகள்‌ லிக்கரினின்‌ இம்‌ இணைப்பிலுள்ள 
துவாரங்கள்‌ வழியாகவும்‌ கம்பிகளுக்கு இடையி 
லும்‌ வெளியே தள்ளப்படுகின்‌ றன . 


லிக்கரினின்‌ - மேற்பரப்பில்‌ ஏறத்தாழ 


5000 ரம்பப்‌ பற்கள்‌ இருப்பதாகக்‌ கணக்கிடப்‌ . 


பட்டிருந்தது. இந்த லிக்கரின்‌ நிமிடத்திற்கு 
500 சுற்றுச்‌ சுற்றுவதால்‌ இந்த இயக்கம்‌ நிமிடத்‌ 
இற்கு 2500000 (5000x500) நம்பப்‌ ODE 
ஞுக்கு வேலை அளிக்கிறதென்று கொள்ளலாம்‌, 
ஒரு நிமிடத்தில்‌ இதன்‌ வழியாகச்‌ செல்லும்‌ 
அறு அங்குல நீளமுள்ள பஞ்சு லாப்பிலும்‌ 
2500000 தனித்தனி இமைகள்‌ இருப்பதாகக்‌ 





கணக்டெப்பட்டிருப்பதால்‌, லிக்கரின்‌ பஞ்சுப்‌ . 
பாயை மிகத்‌ திறமையாக வாரியெடுத்‌அப்‌ ` 
பிய்த்துச்‌ சிறு கற்றைகளாக ஆக்கும்‌ — a 
உடையதாகின்றது என்பது உய்த்துணரப்‌ 


படும்‌. இங்கே வேண்டாத அசுத்தங்கள்‌ முற 
றிலும்‌ நீக்கப்படுவதோடு பஞ்சிலுள்ள மிகச்‌ 
இறிய இமைகளும்‌ ஓரளவுக்கு அகற்றப்பட்டு 


24 





எகிப்து) Y Z 


5” 


101 








இதுவரையில்‌ கார்டிங்‌ எக்திரத்தின்‌ ஊட்‌ 
டுப்‌ பாகத்தில்‌ உள்ள லிக்கரின்‌ உருளை, பஞ்சு 
ஊட்டும்‌ தட்டிலிருந்து எப்படிப்‌ பஞ்சு இழை 
களை வாரிவிட்டுச்‌ சிறுசிறு கற்றையாய்ப்‌ பிரித்‌ து 
விடுகிறது என்பதைப்‌ பார்த்தோம்‌. இப்‌ 
பொழுது மேற்கொண்டு என்ன நடைபெறு 
கிறதென்பதைக்‌ காண்போம்‌. 

வேலையாற்றும்‌ பாகம்‌ : லிக்கரின்‌* உருளை 
யால்‌ எடுத்துச்‌ செல்லப்பட்ட பஞ்சு வேகமாகச்‌ 
சுழலும்‌ சிலிண்டர்‌ என்னும்‌ பெரிய உருளை 


“யுடன்‌ சம்பந்தப்படுகிற து. இவ்விரு உருளைகளுக்‌ 


கும்‌ இடையில்‌ உள்ள தூரம்‌ ஒரு அங்குலத்தில்‌ 
ஆயிரத்தில்‌ ஏழு. ' (0:007) பாகமாகும்‌. இச்‌ 
சிலிண்டரின்‌ மேற்பரப்பில்‌ ஏராளமான முட்கள்‌ 
(Wire points) பொருத்தப்பட்டி ருக்கின்றன. 
இதன்‌ பரப்பு வேகம்‌ ஒரு நிமிடத்திற்கு சுமார்‌ 
2100 அடியாகும்‌. லிக்கரின்‌ பரப்பு வேகம்‌ 





1. லிக்கர்‌ இன்‌ என்றாலும்‌, டேக்கர்‌ இன்‌ என்றாலும்‌ ஒன்றுதான்‌ 
பெயரில்தான்‌ வேறுபாடு. க 


102 


நிமிடத்திற்கு 1000 அடி ஆகையால்‌, சிலிண்டர்‌, 
லிக்கரின்‌ உருளை மீதுள்ள பஞ்சை மேலே ` 
எடுத்துச்செல்‌ லுவதல்லாமல்‌ பஞ்சுக்கற்றையின்‌ 
கனத்தையும்‌ மூறஹைத்துவிடுகிறது. சிலிண்டர்‌, 
லிக்கரின்‌ உருளை ஆகிய இவ்விரண்டின்‌ பரப்பு 
வேகம்‌ ஒன்றாய்‌ இருப்பின்‌, லிக்கரின்‌ உருளை . 
யால்‌ வெளியிடப்பட்ட பஞ்சை சிலிண்டர்‌ . 
கனக்‌ குறைவு செய்யாமல்‌ அப்படியே மேலே 
கொண்டு சென்றுவிடும்‌. இதைக்‌ கீழே உள்ள 
படத்தில்‌ காணலாம்‌. ன 
இலிண்டரின்‌ விட்‌ 
டம்‌ இரும்பூ முட்க 
ளூடன்‌ 503” அகும்‌; 
அகலம்‌ 40 அங்கு 
லம்‌. இதன்‌ மேற்‌ 
பரப்பு ஆயிரக்‌ 
கணக்கான மெல்‌ 
லிய கம்பிப்‌ பற்க 
ளால்‌ சூழப்பெற்று 
த ட வன்‌ 
பற்கள்‌ பஞ்சும்‌, 
ரோமமும்‌ ` கலக்‌ து. 
மநய்யப்‌. புட்ட 
்‌ துணியின்‌ அடிப்‌ 
பாகத்தில்‌ QFN 
கப்‌ பட்டிருக்கன்‌ 
மன... இந்த அடிப்‌ 
பாகத்தின்‌ பற்கள்‌ 





108 


கெட்டியான பிடிப்புடனும்‌ ஒரே அள வான 
இணக்கத்துடனும்‌ இருக்கின்றன. இப்‌ பற்கள்‌ 
அணியின்‌ மேற்பரப்பில்‌ ஒரு கோணத்தில்‌ 
அமைந்திருப்பதால்‌, சம்பந்தப்படும்‌ எவ்வித 
இறையையும்‌ இவை முன்னால்‌ கொண்டு 
செல்லுகின்றன. இங்கே வெளியிட்டு உள்ள 
மற்றொரு படத்தில்‌ துணியின்‌ அடிப்பாகத்தில்‌ 
முட்கள்‌ (பற்கள்‌) சொருகியிருக்கும்‌ முறை 
பெரிய தோற்றத்தில்‌ காட்டப்பட்டிருக்கிறது. . 
இம்முட்கள்‌ பொருக்கியிருக்கும்‌ அடிப்பாகத்‌ 
தின்‌ மேற்பரப்பில்‌ மெல்லிய ரப்பர்‌ இருக்கிற து. 
இதன்‌ உதவியால்தான்‌ இப்பற்கள்‌, கிரைண்டிங்‌ 
அல்லது சாண உருளையாலோ, வேறு காரணத்‌ 
தாலோ, ஒருபுறம்‌ சாய்வு ஏற்பட்டால்‌ உடனே 
தன்‌ சாதாரண நிலையை அடைந்து விடுகின்றன. 
ரப்பரால்‌ இணைக்கப்பட்ட மே பரப்‌ பு 
சீதோஷண சிலையால்‌ பாதிக்கப்படுவதால்‌; 
நெய்யப்பட்ட அடிப்பாகம்‌ எவ்வித 
மாக இருக்க வேண்டும்‌ என்பதை. நன்கு 
ஆராய்நீது தேர்தல்‌ செய்யவேண்டும்‌. ட 
பற்கள்‌ துணியின்‌ அடிப்பாகத்தில்‌ மூன்று 
வகையாகச்‌ சொருகப்பட்டிருக்கின்‌றன. (1) 
ஓப்பன்‌ செட்‌ (Open set) என்ற திறந்த முறை 
(2) டுவில்‌ செட்‌ (Twil) (டுவில்‌ துணியைப்‌ 
போன்ற முறை). (3) ரிப்செட்‌ (Rib set) விலா 
எலும்பு போன்ற முறை. இப்பெயர்கள்‌ துணி 
யின்‌ அடிப்பாகத்தில்‌ பற்கள்‌ சொருகியிருக்கும்‌ 


104 


முறையிலிருந்து 
கொடுக்கப்‌ பட்டிருக்‌ 
கின்றன. அணியின்‌ 
மேற்பரப்பில்‌ உள்ள 
இரு பற்கள்‌ ஒரே 
 கம்பியினால்வனை த்‌. துச்‌ 
சொருக ப்பட்டிருக்‌ 
ஆ? இன்‌ றன : இவைகளை 
222 இங்கே உள்ள படத்‌ 
தில்‌ காணலாம்‌. 
புள்ளிகள்‌ முட்களைக்‌ 
காட்டுகின்றன. 












முதலாவதாகச்‌ சிலிண்டர்‌ உருளையில்‌ உள்ள 
துவாரங்களில்‌ V கோன்‌ வடிவமுள்ள மரத்‌ 
துண்டுகள்‌ (Plugs & Pegs) கைக்கப்படுகின்‌ 
றன. பின்‌ சிலிண்டரின்‌ மேற்பரப்பில்‌ உள்ள 
மேடு பள்ளங்களைக்‌ குறைப்பதற்குப்‌ பேர்‌ சிவிண்‌ 
டர்‌ சாணக்‌ கல்லால்‌ (Bare cylinder grinder) 
சமம்‌ செய்யப்படுகிறது. பில்லட்‌ அடிப்பாகம்‌ 
அருப்‌ பிடிக்காமல்‌ இருப்பதற்காகச்‌ சிலிண்டர்‌ 
முழுதும்‌ பெயிண்ட்‌ பூசப்படுகிறது. பின்னர்‌ 
சிலிண்டர்‌ அளவிற்குத்‌ தக்கவாறு பில்லட்டில்‌ 
அறுக்கப்பட்ட வால்புறம்‌ (Tail end) முதலில்‌ 
சுற்றப்படுகிற து. இந்த சிலிண்டர்‌ பில்லட்‌ செயல்‌ 
படும்‌ காலத்தில்‌ கலைக த போகாமல்‌ இருக்க, 
மேலே சுற்றி அமைக்கப்படும்‌ பொழுது 350 
முதல்‌ 400 பவுண்டு அழுத்தத்தோடு (Pressure) 


105 


இவை சுற்றப்படுகின்றன. ஆரம்பத்தில்‌ 
பில்லட்‌ எவ்வாறு வால்பயபேரல்‌ அறுக்கப்‌ : 
பட்டதோ, அதே மாதிரியாக முடிவிலும்‌ இறும்‌ 
பட அறுக்கப்பட்டுச்‌ சிலிண்டரின்‌ மேல்‌ துவா 
ரங்களில்‌ தைக்கப்பட்டுள்ள கட்டைகளின்‌ மேல்‌ 
ஆணிகளால்‌ அடிக்கப்படுகின்‌ றன. ஆரம்பத்தி 
லும்‌, நடுவிலும்‌, ஓரங்களிலும்‌ ஆணிகள்‌ தைக்கப்‌ 
பட்டுள்ளன. இப்பொழுது சிலிண்டரின்‌ மேற்‌ ` 
பரப்பில்‌ இலட்சக்‌ கணக்கான ஊசி முனைகள்‌ 
இருக்கின்‌ றன. 

இனி, பஞ்சான து லிக்கரின்‌ உருளையைக்‌ 
கடந்தவுடன்‌ எவ்வாறு செயல்படுகிறது என்‌ 
பதைப்‌ பார்ப்பேரம்‌: லிக்கரின்‌ உருளை 
யிலிருந்து, பஞ்சு, இலட்சக்‌ கணக்கான ஊச 
முன்களையுடைய சிலிண்டர்‌ உருனையால்‌ மேலே 
எடுத்துச்‌ செல்லப்படுகிறது. இவ்வாறு செல்‌ 
லும்‌ காலத்தில்‌ சிலிண்டர்மேல்‌ உள்ள பஞ்சு 
ஒரே வசத்தில்‌ மெதுவாகச்‌ செல்லும்‌ பிளாட்டுக 
ஞுன்‌ (Flats) சம்பந்தப்படுகிறது. இந்த 
பிளாட்டுகள்‌ சிலிண்டர்‌ உருளைக்கு அருகில்‌ 
இரண்டு பக்கங்களிலும்‌ சிறு சந்துடன்‌ சிலிண்‌ 
டர்‌ உருளையின்‌ வட்டத்தில்‌ பாதி அளவிற்கு 
அமைக்கப்பட்டிருக்கும்‌. இது நெகிழும்‌ வளை 
வின்‌ மேல்‌ (Flexible Bend) ௩கர்ந்து செல்லு 
ன்ற அ. சிலிண்டருக்கும்‌ பிளாட்டுக்கும்‌ இடை 
யில்பஞ்சு செயல்படும்‌ முறையைப்‌ பக்கம்‌ 109-ல்‌ 
இருக்கும்‌ இரண்டு படங்களில்‌ (படம்‌ 4, 5) 
காணலாம்‌. 7-இல்‌ பஞ்சு செயல்படுவதும்‌, 


106 


மற்றொன்றில்‌ சிலிண்டருக்கும்‌ பிளாட்டுகளுக்‌ 
கும்‌ இடையில்‌ பஞ்சு செயல்படுவதும்‌ பெரிய 
அளவில்‌ காணலாம்‌. படத்தை ஊன்றிப்‌ 
பார்ப்போமானால்‌ (Flats Wire Points) பிளாட்‌ 
பற்களின்‌ மேற்பரப்பு சிலிண்டர்‌ பற்களின்‌ 
பரப்போடு சமமாக இல்லாமல்‌ இருப்பது தெரி 
யும்‌. பஞ்சு உட்செல்லுமிடத்தில்‌ அகலமாகவும்‌, 
வெளிச்செல்லுயிடத்தில்‌ குறுகியும்‌ இருக்கிற து. 
இந்த ஏற்பாட்டி ற்கு ஹீல்‌ அண்டோ (Heel and 
toe Arrangement) என்று பெயர்‌. இதன்‌ கோக்‌ 
கம்‌ பஞ்சு ஓவ்வொரு பிளாட்டி லும்‌ (Flat) செயல்‌ 
பட வேண்டுமென்பதுதான்‌. ஒரு பிளாட்டி 
லிருந்து மற்றொரு பிளாட்டுக்குப்‌ பஞ்சான து 
சிலிண்டர்‌ உருளையால்‌ முன்னே கொண்டு 
போகப்படும்‌ பொழுது சிற்சில காரணங்களால்‌ 
சிலிண்டரின்‌ மேற்பரப்பில்‌ உள்ள பஞ்சு இழை 
ஓவ்வொரு பிளாட்டையும்‌ கடக்கவுடன்‌ சிறிது 
மேலே எழும்பிவிடுகிற து; சிலிண்டர்‌ சற்றும்‌ 
வேகத்தின்‌ தன்மையே இதற்குக்‌ காரணமாகும்‌. 
இம்மா திரியாக மேலே எழுந்த இமைகள்‌ சிலிண்‌ 
டருக்கும்‌ பிளாட்டுகளுக்கும்‌ இடையே உள்ள 
குறுகிய இடத்தில்‌ இழுக்கப்படும்பொழு து 
இழை பாதிக்கப்படும்‌. இவ்வாறு இமை சேதம்‌ 
படாமல்‌ இருக்கவே பிளாட்டுகளில்‌ பஞ்சு உட்‌ 
செல்லும்‌ இடம்‌ அகலமாகவும்‌ வெளிச்‌ செல்‌ 
லும்‌ இடம்‌ நெருக்கமாகவும்‌ அமைக்கப்பட்டிருக்‌ 
கின்றன. பஞ்சு. தொடர்ந்து பிளாட்டுகளுடன்‌ 


107 


செயல்படுவதால்‌ ஒவ்வொரு இழையும்‌: 
தனித்தனியாக விடுகின்றது. துணியின்‌ அடிப்‌: 
பாகத்தில்‌ பற்கள்‌ (Wire points) மூன்று வித. 
மாக அமைக்கப்பட்டி ருக்கின்றன என்று முன்பு 
கண்டேோமல்லவா? அது எவ்வாறு அமைக்கப்‌ 
பட்டிருக்கிறது என்பதைக்‌ கீழே கொடுத்திருக்‌ 
கும்‌ படம்‌ 1, 2, 3-ல்‌ காணலாம்‌. 





இரண்டு பற்கள்‌ ஒரே கம்பியால்‌ வளைத்துச்‌ 
சொருகப்பட்டிருப்பதால்‌ கம்பியின்‌ பின்புறம்‌ 
அணியின்‌ அடிப்பாகத்தில்‌ இடையிட்டகோடு 
(Dotted line) களாலும்‌, பற்கள்‌ புள்ளி (Dots) 
களாலும்‌ படத்தில்‌ காண்பிக்கப்பட்டி ருக்கன்‌ 
றன. இது கிரவுன்‌ (Crown) என்று சொல்லப்‌ 
படுகிறது. ஒரு குறிப்பிட்ட பரப்பில்‌ எவ்வளவு 
பற்கள்‌ இருக்கின்றனவோ அதைக்‌ கொண்டு 
(Count) எண்வி௫ுதம்‌ நிர்ணயிக்கப்‌ படுகிறது. 


108 


கெளன்ட்‌ (Count) 
அல்லது நம்பர்‌ வி 
தம்‌, கூடுதல்‌ ஆக 
ஆகக்‌ குறிப்பிட்ட 
துணிப்‌ பரப்பில்‌ பற்‌ 
கள்‌. சன்னமாவ 
அடன்‌ ௮திகமரது 
| விடுகின்றன. சாதா 
| ரணமாகக்‌ கார்டிங்‌ 
er E துரம்‌ நீண்ட 
இமை உள்ள எகிப்து 
(Egyptian) பஞ்சுடன்‌ 
செயல்படும்‌ பொழுது பற்களின்‌ எண்ணிக்கை 
மிகவும்‌ கூடுதலாகவே இருக்கின்றது. குட்டை 
யான இழையுள்ள இந்தியப்‌ பஞ்கிற்குக்‌ 
குறைந்து அளவோடு கூடிய பற்கள்‌: உள்ள 
சிலிண்டர்‌ பில்லா” (Cylinder Fillet) போது 
மானது. இதே விகிதத்தில்‌ டாபர்‌ பில்லட்டும்‌ 
(Doffer Fillet) பிளாட்‌ டாப்சும்‌ (Flat Tops) 
சிலிண்டர்‌ பில்லட்டை விடச்‌ சிறிது சன்னமான 
பற்களுடன்‌ அமைக்கப்பட்டி ருக்கின்‌ றன. 





பிளாட்டுகள்‌ எப்படி. சிலிண்டர்‌ உருளைமேல்‌ 
அமைக்கப்பட்டி ருக்கன்‌ றன என்பதைக்‌ 
“தெரிந்து கொண்டோம்‌. இப்பொழுது அந்தப்‌ 
பிளாட்‌ எவ்விதம்‌ இருக்கறது? எவ்வா ற செயல்‌ 
படுகிறது ? என்ற விவரங்களைச்‌ சிறிது கவனிக்‌ 
கலாம்‌. சிலிண்டர்‌ உருகாயின்‌ இருபக்கமும்‌ 


















Y 
Š 


X D 
ANN 


= =s 


N 
L 









; / DE 


வடம்‌ 5 


110 


உள்ள வளைந்த பட்டையின்மேல்‌ உருளைக்குக்‌ 
குறுக்கே அகல வசத்தில்‌ பிளாட்டுகள்‌ (Flats) 
மெதுவாக நகர்நீது, டாபர்‌ (Doffer) உருளை 
இருக்கும்‌ வசம்‌ சென்று, பிறகு மேலே எழும்பி, 
நகரும்‌ வசத்திற்கு எதிர்ப்புறமாகச்‌ செல்கின்‌ 
றன. பிறகு கீழ்ப்புறமாகச்‌. சென்று மறுபடி. 
யும்‌ வளைந்த பட்டைமேல்‌ நகரும்‌ வசத்திலேயே 
அவைகள்‌ மெதுவாகச்‌ செல்லுகின்றன. பிளாட்‌ 
டின்‌ இருபுறமும்‌ மூட்டுவாய்‌ தெரியாத சுற்றுச்‌ 
சங்கலி 0 (Endlers Chain) பொருத்தப்‌ 
பட்டிருப்பதால்‌, இவ்வாறு, சுற்றிக்கொண்டே 
இருப்பதற்கு ஏதுவாகிறது. இதன்‌ காரண 
மாகத்தான்‌ இதை நாம்‌ சுழலும்‌ கார்டிங்‌ எந்திரம்‌ 
(Revolving Flat Carding Engine) «ன்‌ று 
சொல்லுகிறோம்‌. பிளாட்டின்‌ அகலம்‌ 14 அங்‌ 
குலம்‌. இதில்‌ 15/16 அங்குல வசத்திற்கு முட்‌ 
கள்‌ (வயர்‌ பாயின்ட்ஸ்‌) நீட்டு வசத்தில்‌ இணைக்‌ 
கப்பட்டி ருக்கின்றன. பிளாட்டின்‌ நீளம்‌ சிலிண்‌ 
ரின்‌ குறுக்களவைக்‌ காட்டிலும்‌ சிறிது கூடுத 
லாகவே இருக்கும்‌, முட்கள்‌ இல்லாமல்‌ இரு 
பக்கங்களிலுமுள்ள கூடுதலான பாகம்‌ 
இரண்டு வளைந்த பட்டைகளின்மேல்‌ தடிந்து 
ககர முடியும்‌. பிளாட்டின்‌ மேற்பரப்பிலுள்ள 
முட்கள்‌, சிலிண்டர்‌ மேற்பரப்பின்‌ அகல அள 
விற்கு ஒத்திருக்கும்‌ ; அதாவது சிலிண்டரின்‌ 
குறுக்கு அகலம்‌ 40 அங்குலம்‌ என்றால்‌ பிளாட்‌ 
டின்‌ நீட்டு வசத்தில்‌ முட்கள்‌ 40 அங்குலம்‌ 


111 


அகலத்திற்கு இருக்கும்‌. பிளாட்டின்மேல்‌ இருக்‌ 

கும்‌ முட்பற்கள்‌, சிலிண்டர்‌ உருளைமேல்‌ உள்ள 

முட்பற்களைக காட்டிலும்‌, நெருக்கமாகவும்‌ 

சன்னமாகவும்‌ இருக்கும்‌. இதில்‌ பஞ்சு செயல்‌ 

படும்போது, குட்டையான இழைகளும்‌, மெல்‌ 

விய ஓடுகளும்‌, மற்ற சிறு அரும்பு தூசிகளும்‌, 
பிளாட்டுகளின்‌ பற்களில்‌ அகப்பட்டுக்கொள்ளு 

கின்றன. ஒரு கார்டிங்‌ எந்திரத்தில்‌, சிலிண்டர்‌ 

உருளையின்மேல்‌ 104 முதல்‌ 110 பிளாட்டு 

கள்‌ பொரடுத்தப்பட்டி ருக்கின்றன. இவைகளில்‌ 

ஷை மூன்றில்‌ ஒரு பங்கு 

(39 இலிருக்து 48 

பிளாட்டுவரை) 

தான்‌ சிலிண்டர்‌ 
உருளையின்‌ மேற்‌ 

பரப்பின்‌ மேல்‌ 

பஞ்சைச்‌ செயல்‌ 

படுத்துகின்றது. 

இங்கே கொடுத்‌ 

இருக்கும்‌ படத்தில்‌ 

பிளாட்டுகளின்‌ 

ரத்தின்‌ தோற்‌ 

இத்தை (End view) 

La) என்ற படத்தில்‌ 

காணலாம்‌. (b) 

கட்‌ என்னும்‌ படம்‌ 
பிளாட்டின்‌ குறுக்குப்‌ பாகத்தையும்‌, முட்‌ 
களையும்‌, முட்களின்‌ அடிப்பாகங்களையும்‌, அவை 








112 


கள்‌ எவ்வாறு இணகஃகப்பட்டி ருக்கின்றன என்‌ 
பதையும்‌ காட்டுகிறது. பிளாட்டின்‌ ஓவ்வொரு 
ஒரமும்‌, துளை போடப்பட்டு மறையுடன்‌ கூடி 
இருக்கிறது. இந்து மறையில்தான்‌ . (செயின்‌ ) 
சங்கிலி பொருத்தப்படும்மப்பரது மறை ஆணி 
உட்செலுத்தப்படுகிற து. இந்த. அணி தனிப்‌ 
பட்ட முறையில்‌, இடது புறத்திலும்‌, வலது 
புறத்திலும்‌ பொருத்தப்பட்டி ருப்பதால்‌, 
பிளாட்டுகள்‌ மேலே நகர்ந்து கொண்டிருக்கும்‌ 
போது, அது கழலாமல்‌ இறுகப்‌ பிடித்துக்‌ 
. கொண்டிருக்கிறது. C என்னும்‌ படத்துல்‌ 
உள்ளபடி, 15-44 என்று வணைந்த பட்டையின்‌ 
மேல்‌ நகருகின்றது. 15 என்று குறிக்கப்பட்ட 
ருக்கும்‌ இடம்‌ சிலிண்டர்‌ உருளைக்கு அருகிலும்‌ 
Ë என்ற இடம்‌ சிறிது தூரத்திலுமிருக்கும்‌. a 
என்று கூறியுள்ள முதல்‌ படத்தில்‌ £2 என்ற 
இடத்தைக்‌ காட்டிலும்‌ ft என்ற இடத்தில்‌ 
இரும்பு உலோகத்தின்‌ பருமன்‌ சிறிது குறை 
வாக இருக்கிறது. இந்த பிளாட்டு வளைந்த 
பட்டையின்மேல்‌ பொருத்தப்படும்போது f 
சிலிண்டர்‌ உருளையின்‌ மேற்பரப்பிற்கு qa 
லும்‌ 15 சற்று தூரத்திலும்‌ அமைகிற து, அப்‌ 
பொழுது 15 என்று குறிக்கப்பட்டிருக்குமிடதஇ 
லுள்ள முட்கள்‌ தாழ்ந்தும்‌, 15ல்‌ உள்ள முட்கள்‌ 
உயர்ந்தும்‌ சிலிண்டருக்கும்‌ பிளாட்டுக்கும்‌ 
இடையே காணப்படுகிறது. ஒவ்வொரு பிளாட்‌ 
டின்‌ ஓரமும்‌ ஹில்‌ அண்‌ டோ (Heel and Toe) 





113 


அமைப்புடன்‌ எந்திர உற்பத்தியாளர்களால்‌ 
தயாரிக்கப்படுகிற து. கார்டிங்‌ எந்திரத்திற்கு 
மேல்‌ இக்க பிளாட்டுகள்‌ பஞ்சை செயல்படு த்திக்‌ 
கொண்டிருக்கும்‌ காலத்தில்‌ ஹீல்‌ அண்டு 
டோ அமைப்பை (Heel and Toe) ஈல்ல முறை 
யில்‌ | — 


u | x 


@ =—— e அ ம்க்‌ 
Í; x 





படம்‌ 6 


இப்பொழுது நெகிழும்‌ வளைவுப்‌ பட்டை 
(Flexible Bend) எப்படி TEDT SAV அமைக்கப்‌ 
பட்டிருக்க மது என்பதைக்‌ கண்டோம்‌. சிலிண்‌ 
டர்‌ உருளையின்‌ மேற்பரப்பில்‌ உள்ள முட்களுக்‌ 
கும்‌, பிளாட்டில்‌ உள்ள முட்களுக்கும்‌ இடையே 
உள்ள தூரம்‌ எவ்வாறு உயரவும்‌, தாழவும்‌ 
செய்யப்படுகிற து என்பதைக்‌ தெரிந்து கொள்ள 
லாம்‌. ஓவ்வொரு எந்திர உற்பத்தியாளரும்‌ 
கெகிம்‌ வளைவுப்‌ பட்டையின்‌ (Flexible Bend) 

8 


114 


அமைப்பை ஓவ்வொரு மாதிரியாக உற்பத்தி 
செய்து வைத்திருக்கிருர்கள்‌, அதில்‌ ஹவார்ட்‌ 
அண்ட்‌ புல்லோ (Howard & Bullough) உற்பத்தி 
யாளரின்‌ வளைவுப்‌ பட்டையை இங்கே எடுத்துக்‌ 
கொள்வோம்‌. i 








மேலே கொடுக்கப்பட்டிருக்கும்‌ படத்தில்‌ 
ஹாவர்ட்‌ அண்ட்‌ புல்லோ உற்பத்தியாளரின்‌ 
நெகிழ்‌ வளைவுப்‌ பட்டையைக்‌ காணலாம்‌. இது 
குறுகிய அளவிற்குள்‌ வேலை செய்யும்‌ தன்மை 
யுடையது. அனுபவத்தில்‌ மிகவும்‌ வெற்றிகருவ 
தாயிருக்கிற.து; ஒரு அங்குலத்தில்‌ ஒரு று 
(Fraction of an inch) அளவி ற்குக்கூட ச்‌ சரியாக 
அமைப்பதற்குப்‌ பொருத்தமாக இருக்கிற து. 
இம்மா திரி இருப்பதனால்‌ சிலிண்டர்‌ உருளையைச்‌ 
சுற்றிலும்‌ பிளாட்டுகள்‌ சரியான முறையில்‌ 
பொருத்தப்படுகின்றன ; அதுவுமல்லரமல்‌ 


yi 


lis 


வளைவுப்‌ பட்டையின்மேல்‌ இருக்கும்‌ பிளாட்டு 
கள்‌ சிலிண்டர்‌ பரப்பில்‌ உள்ள முட்களுக்குப்‌ 
பாதி வட்டத்தில்‌ ஓரே சம தூரத்தில்‌ வைக்கப்‌ 
படுகின்றன (Concentric to the Cylinder). 
Ç படம்‌, வெளியிலிருக்கும்‌ பக்கத்‌ தோற்றத்‌ 
தைக்‌ காண்பிக்கிறது. 
படம்‌ 8 குறுக்குத்‌ 
தோற்றத்தைக்‌ காண்‌ 
பிக்கிறது. படம்‌ 3 
m (பக்‌. 118) குறுக்குத்‌ 
SY தோற்றத்தின்‌ மேற்‌ 
பாகத்தைக்‌ காண்பிக்‌ 
கிறது. படத்தில்‌ H 
என்பது சிலிண்டர்‌ 
உருளை. & என்பது 
ப பிளாட்டைக்‌ குறிக்‌ 
விந்து; E என்பது கார்டிங்‌ எக்இரத்தஇன்‌ 
இரு பக்கங்களிலும்‌ உள்ள வட்டவடிவமான 
இரும்புச்‌ சட்டம்‌, (Card Frames) என்னும்‌ 
வட்டவடிவமான சட்டத்தின்‌ படிமானத்தின்‌ 
மேல்‌. ௮ என்னும்‌ செக்மென்டு (Segment) என்‌ 
பது முன்னும்‌ பின்னும்‌ போகக்கூடிய வாய்ப்‌ 
புடன்‌ .இருக்கிறது, ௰யினுடைய மேல்பரப்பு 
ஒரு சரிவுடன்‌ இருக்கிறது. இதன்மேல்‌ மற்‌ 
றொரு சரிவான E என்னும்‌ செக்மென்டு அமைக்‌ 
கப்பட்டிருக்கிறது. இந்த E என்னும்‌ வனைந்து. 
பட்டையின்‌ (Flexible bend) மேல்தான்‌ G என்‌ 
























































116 


னும்‌ பிளாட்டுகள்‌ ஈகர்சின்றன. பிளாட்டுகளைத்‌ 
தாழ்த்த வேண்டுமென்றால்‌ D என்னும்‌ செக்‌ 
மென்டை வெளியில்‌ இழுக்குமிடத்து E என்னும்‌ 
மற்றொரு செக்மென்டு தாழ்த்தப்படும்‌? அத 
னால்‌ பிளாட்டுக்கும்‌ . சிலிண்டருக்கும்‌ இடையே 
உள்ள தூரம்‌ குறுகிவிடும்‌. பிளாட்டுகள்‌, கார்‌ 
டிங்‌ எந்திரத்தின்‌ இரு பக்கங்களிலும்‌ முறையே 
ஜந்து குறிப்பிட்ட இடங்களில்‌ ஏறவும்‌, தாழ்வும்‌ 
செய்யும்‌ வகையில்‌ அமைக்கப்பட்டுள்ளன. ஓவ்‌ 
வொன்றையும்‌ தனித்‌ தனியாகவே ஏறவும்‌ தாம 
வும்‌ செய்தல்‌ வேண்டும்‌. 


இனி, இது செயல்படும்‌ முறையைக்‌ காண்‌ 
போம்‌. F என்னும்‌ சட்டத்தில்‌ ஒரு நீண்ட 
மறையாணி இறுகப்‌ பொருத்தப்பட்டிருக்‌ 
கிறது. இது என்னும்‌ செக்மென்டு வழியாக 
வெளியில்‌ நீட்டப்பட்டு அதன்மேல்‌ A என்னும்‌ 
அளவு காண்பிக்கக்கூடிய மறையாணியுடன்‌ 
அமைக்கப்பட்ட ருக்கிறது. மியின்‌ உட்புறத்தில்‌ 
இம்மறையாணியின்மேல்‌ C என்னும்‌, முன்னும்‌ 
பின்னும்‌ நகரக்கூடிய பற்சக்கரம்‌ அமைக்கப்‌ 
பட்டிருக்கிறது. &-யையும்‌ சேயையும்‌ வேண்டிய 
அளவிற்குச்‌ அற்றுவதனால்‌ D என்னும்‌ செக்‌ 
மென்டு முன்னும்‌ பின்னும்‌ நகரும்‌; அப்‌ 
பொழுது E என்னும்‌ வளைந்த பட்டை மேலும்‌ 
கீழும்‌ அசைவதற்கு ஏஅவாயிருக்கிற து. இம்‌ 
மாதிரியாக உள்ளிருக்கும்‌ என்னும்‌ சக்கரத்‌ 
தைத்‌ சுற்றுவதற்குப்‌ பற்களோடு கூடிய ந 


117 


என்னும்‌ சாவி, D என்னும்‌ செக்மென்டில்‌ 
உள்ள அனையில்‌ செலுத்தப்பட்டு யுடன்‌ 
பொருத்தப்படுகிற து. 8 என்னும்‌ சாவியைச்‌ 
சுற்றும்‌ பொழுது, C என்னும்‌ பற்சக்கரம்‌ A 
என்னும்‌ அளவு காண்பிக்கும்‌ மறையின்‌ 
(கட்டின்‌) முகப்பில்‌ ஒன்றாக இணைக்கப்படு 
கிறது. ஏறவும்‌ தாழவும்‌ செய்யும்‌ ஐக்து: இடங்‌ 
களில்‌ ஒரு இடம்‌ சரியாக வேண்டிய அளவிற்கு 
அமைந்துவிட்டால்‌ அது அளவு காண்பிக்கும்‌. 
மறையின்மேல்‌ காணப்படும்‌ எண்‌ எதுவோ 
அதே எண்ணிற்கு இருபுறமும்‌ சுற்றியிருக்கும்‌ 
மற்ற9 இடத்திலும்‌ பிளாட்டு செட்டிங்‌ அமைக்‌ 
கப்படுகிறது. படம்‌ 1-இல்‌ ஓவ்வொரு பிளாட்‌ 
டும்‌ அமைக்கப்பட்டிருக்கும்‌ தோற்றத்தைக்‌ 
காணலாம்‌. இரு பக்கங்களிலும்‌ உள்ள சங்கிலி 
கள்‌ ஒரே அளவுடன்‌ இருப்பதோடு சம இழுவை 
யிலும்‌ இருக்க வேண்டும்‌. ஏதாவது சிறிதளவு 
வேறுபாடு ஏற்பட்டால்‌ பிளாட்டு பொருக்கப்‌ 
பட்டிருக்கும்‌ அமைப்பு நிலை மாறிவிடும்‌. படம்‌ 
--இல்‌ H என்னும்‌ சிலிண்டர்‌ உருளை F என்னும்‌ 
பக்கத்தில்‌ இருக்கும்‌ சட்டத்திற்கு மிகவும்‌ அரு 
கில்‌ இருப்பதைக்‌ காணலாம்‌. சிலிண்டர்‌ உருளை 
சுற்றும்‌ பொமுது உண்டாக்கும்‌ காற்றின்‌ 
தொரக்தரவுகள்‌ மேற்சொன்ன நெருங்கிய அமைப்‌ 
பினால்‌ தடுக்கப்படுகின் றன. 


இனி, சிலிண்டர்‌ உருகாயரலும்‌, பிளாட்டு 
களாலும்‌ ஒன்றுபட்டு முன்னால்‌ சென்ற பஞ்சு 


118 ; 

என்ன நிலைமையில்‌ இருக்கிறது என்பதைக்‌. கவ 
னிப்போம்‌. இமைகள்‌ பிளாட்டு முட்களின்‌ செய 
விலிருந்து வ. பஞ்சு இழைகள்‌. 
சிலிண்டர்‌ முள்ளின்‌ 
மேற்‌ பரப்பில்‌ ' ஒழுங்‌ 
கின்‌ றி இலேசாகப்‌ 
படிந்து விடுகின்‌' றன. 
இக்‌ காரணத்தினால்‌ 
பஞ்சு இமைகள்‌ கும்‌ 

நிலையிலிருந்து கிளம்‌ 
யச்‌ செய்யும்‌ எவ்விதச்‌ 
செயலையும்‌ தடுக்க 

இயலரமலிருக்கின்‌ 
றன. காற்றினால்‌ — பாதிக்கப்படாமல்‌ 
இருக்கப்‌ பிளாட்டுக்கும்‌ டாபர்‌ உருளைக்கும்‌ 
இடையில்‌ சிலிண்டரின்‌ . மேற்பரப்பு, தக்க 
மூடிகளால்‌ மூடப்பட்டு இருக்கிறது. பஞ்சு 
இழைகள்‌ ॥ ஈபர்‌ உருளையின்‌ மேற்பரப்பின்‌ 
முட்களை அடைந்தவுடன்‌ சிலிண்டர்‌ உருளையும்‌ 
டாபர்‌ உருளையும்‌ மிகவும்‌ நெருங்கிய அளவில்‌ 
அதாவது (சுமார்‌ ஒரு அங்குலத்தில்‌ 1000. த்தில்‌ 
Z பாகம்‌) 0:007'' அமைக்கப்பட டிருப்பதால்‌, 
பஞ்சு டாபர்‌ உருளை (Doffer) யின்‌ மேற்‌. 
பரய்பிலுள்ள முட்களின்‌ மேல்‌ நன்றாகப்‌ 
படிகிறது. பஞ்சு அப்படி ப்படியும்போ து சிலிண்‌ 
டர்‌ உருளை (Cylinder) தொடர்ந்து சுற்றில்‌ 
கொண்டிருப்பதால்‌ ஒரு  இழையான து மற்ற 








படம்‌: 3. 





saN 


119 


இழைகளை முன்னும்‌ பின்னுமாகச்‌ சந்திக்கிற து. 
ஓரு இழை முன்னால்‌ கொண்டுபோகப்பட்டால்‌ ` 
மற்றவைகளும்‌ இதைத்‌ தொடர்க்து மேலே 
செல்லக்கூடிய கட்டாயம்‌ ஏற்பட்டு விடுகிற து; 
அதனால்‌ டாபர்‌ உருளை மிகச்‌ சுலபமாகத்‌ தன்‌ . 
மேற்பரப்பில்‌ உள்ள முட்களின்‌ மேல்‌ பஞ்சு 
இழைகளைப்‌ படியவைத்துக்‌ கொள்ளுகிறது. 
இவ்விதம்‌ சிலிண்டர்‌ உருளையிலிருக்‌ து பஞ்சு, 
டாபர்‌ உருளையால்‌ பெற்றுக்‌ கொள்ளப்பட்டு 
மெதுவாக முன்னோக்கிச்‌ செல்லுகிறது. டாபர்‌ 
உருளை மெதுவாகச்‌ செல்லுவதால்தான்‌, வேக 
மாகச்‌ சுழலும்‌ சிலிண்டர்‌ உருளையின்‌ மேற்‌ 
பரப்பிலுள்ள பஞ்சு, டாபர்‌ உருளையின்‌ மேல்‌ 
நன்றாகப்‌ படிய ஏதுவாகிறது. பஞ்சு சிலிண்டர்‌ 
உருளைக்கும்‌, பிளாட்டுகளுக்கும்‌ இடையில்தான்‌ 
. செயல்பட்டுச்‌ (Carding) சுத்தமாகிற து. பிறகு 
பஞ்சு இமைகள்‌, டாபர்‌ உருளையின்‌ மேற்பரப்பு ... 
முள்ளின்‌ மேல்‌ படிவது தவிர வேறு செயல்‌ 

படுவதில்லை. சிலிண்டருக்கும்‌ டா பருக்கும்‌ 
இடையே உள்ள தூரம்‌ தவறாக அமைக்கப்‌ 
பெற்றால்‌ இதுவரைக்கும்‌ செயற்பட்டு வெளி 
வந்த பஞ்சு இழையின்‌ தரம்‌ (Quality) கெட்டு 
விடும்‌. எப்படியெனில்‌, இவ்வுருளைகள்‌ மிகவும்‌ 
நெருங்கிய அளவில்‌ பொருத்தப்பட்டால்‌, சிலிண்‌ 
டரின்‌ மேற்பரப்பிலுள்ள குறுகிய இழைகளும்‌ 
( Short- Fibres) பஞ்சக்‌ கற்றைகளும்‌ (Neps) 
டாபரில்‌ வந்து. சு இவ்வுருளை 


120 


களின்‌ இடைவெளி வேண்டிய அளவிற்கு மேல்‌ 
அகன்றுவிட்டால்‌ டாபரிலிருந்து வரும்‌ 
இமை (Web) இடைவிட்டு இலேச௱ாகவும்‌ 
அடர்த்தியாகவும்‌ முன்னால்‌ வரும்‌. கீழே 
காண்பிக்கப்பட்டி ருக்கும்‌ படத்தில்‌ சிலிண்டர்‌ 









< 
AES 


SAC > SS EE ET 


+ 
1 


வல்லவ 





< 
















A 
NE O DOFFER 52 ஜ்‌ 
5 Z = . 
?: 


— Z 


2: 


உருனையையும்‌, டாபர்‌ உருனையையும்‌ அவை 
களின்‌ ஓடும்‌ திசைகளையும்‌ காணலாம்‌. சிலிண்‌ 
டர்‌, டாபர்‌ உருளைகளின்‌ இடைப்பாகங்கள்‌ 
தகடுகளால்‌ மூடப்பட்டிருப்பதால்‌ பிளாட்டுகளி 


121 


லிருந்து எடுக்கப்பட்ட பஞ்சு C என்‌ னுமிட ன 
தங்கிவிடுகிறது. 
படத்தில்‌ காட்டப்பட்டிருக்கும்‌ அமைப்‌ 
பினால்‌ உண்டாகும்‌ அனுகூலம்‌ என்னவென்றால்‌, 
H என்ற வளைந்த பாகத்தின்‌ மேல்மூடி, டாப 
ரின்‌ சமதூரத்தில்‌ பொருத்தப்பட்டி ருக்கிறது. 
இந்த மூடி வளைந்த பாகத்தின்‌ மேலே பிடிப்‌ 
யில்லாமல்‌ வைக்கப்பட்டிருக்கிறது. இது சிலிண்‌ 
ரின்‌ மேலும்‌, ஒரு வளைந்த பாகத்தின்‌ மேலும்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது. ] என்னும்‌ பிடிப்பு 
இந்து மூடியைச்‌ சரியான நிலயில்‌ பிடித்துக்‌ 
கொண்டு இருக்கிறது. டாபருக்கும்‌ சிலிண்டருக்‌ 
கும்‌ இடையிலுள்ள தூரம்‌ சரி பார்க்கும்‌ போது 
மூடி முழுஅம்‌ ] என்னும்‌ பிடிப்பிலிருந்து விலக 
வைத்துப்‌ படத்தில்‌ காண்பித்திருக்கும்‌ D என்‌ 
னும்‌ நிலக்குப்‌ பின்னால்‌ இழுக்கப்படுகிற 51. 
அதே பிடிப்பு (1) இப்பொழுதும்‌ இந்த மூடி 
யைச்‌ சரியான நிலையில்‌ வைத்திருக்கிற து. 
சிலிண்டரின்‌ மேற்பரப்பு முட்களைச்‌ சரணை 
பிடிக்கும்‌ பொழுது (Grinding) மூடி (E) யைக்‌ 
கீழே எடுத்துவிட்டும்‌, டாபரின்‌ முட்களை (F) 
சாணை பிடிக்கும்பொழுது மூடியைப்‌ பின்னால்‌ 
குள்ளிவிட்டும்‌ சாண பிடிக்கின்றனர்‌. 
டாபர்‌ முட்களின்‌ மேற்பரப்பில்‌ பஞ்சு 
இழைகள்‌ இலேசாகப்‌ படிந்து இருப்பதால்‌ 
அவைகளை டாபர்‌ முட்களிலிருந்து நீக்குவது 
சுலபமாகிற து:  இவ்விதமிருப்பதால்‌ ஒரு 


122 


இரும்புச்‌ சீப்பை (Doffer Comb) டாபர்‌ Ls 
ளுக்கு மிக நெருங்க வைத்து அதைக்‌ குறுகிய 
பிறை வடிவத்தில்‌ (Short Arc) மிச வேகமாக 
ஆடச்‌ செய்வதால்‌ பஞ்சானது விரைவாக 
டாபரிலிருந்து நீக்கப்படுகிறது. 


டாபர்‌ உருளை முட்களின்மேல்‌ இலேசாகப்‌ 
படர்ந்திருக்கும்‌. பஞ்சானது, ஓரு இரும்புச்‌ 
சிப்பை டாபர்‌ முட்களுக்கு நெருங்க அமைத்‌ 
அக்‌ குறுகிய பிறை வடிவத்தில்‌ (Arc) ஆடவைப்‌ 
பதன்‌ மூலம்‌ டாபரிலிருகஅது சுலபமாக நீக்கப்‌ 
படுகிறது என்று மேலே நாம்‌ கண்டோம்‌ 
அல்லவா? இப்பொழுது நீக்கப்பட்ட 
நூலாம்படை போன்ற பஞ்சுப்பாய்‌ (Web) 
செயல்படும்‌ முறையைக்‌ கவனிப்போம்‌.  டாபரி 
லிருந்து நீக்கப்பட்ட இழை (Web) இரு காலண்‌ 
டர்‌ ரோலர்களில்‌ நடுவே அமுக்கப்பெற்றுக 
கனமான கயிறுபோன்ற இழை வடிவத்தில்‌ 
வெளியே வந்து, படத்தில்‌ (பக்‌. 123) காட்டப்‌ 
பட்டிருக்கும்‌ காய்லர்‌ உருளையின்‌ உதவியால்‌, 
உருண்டையான தகர டப்பாவில்‌ குந்த முறை 
யில்‌, சுருள்‌ சுருளாகவும்‌, ஒழுங்காகவும்‌ அடுக்கப்‌ 
படுகிறது. . இக்கயிறுபோன்ற இமையை ஆங்‌ 
வலத்தில்‌ சிலைவர்‌ (Sliver) என்று கூறுவார்கள்‌. 
இந்தச்‌ சிலைவர்‌ காலண்டர்‌ உருள்ையிலிருந்து 
வெளிவந்தவுடனேயே, P என்னும்‌ இரு காய்லர்‌ 
உருளையின்‌ (Coiler Roller) நடுவே சென்று 
குழாய்‌ வடிவத்திலுள்ள அளை வழியாகக்‌. கீழே. 


123 


செல்லுகிறது. இந்தக்‌ காய்லர்‌ உருளைகள்‌ 
காலண்டர்‌ உருனையைக்‌ காட்டிலும்‌, சிறிது 
வேகமாக ஓடுகிறபடியால்‌, கயிறுபோன்ற இழை 
(Sliver-சலைவர்‌) கொங்கலில்லாமலிருக்கிற து. 
குழாய்போன்ற சாய்வுடன்‌ கூடிய துணர்‌ என்ற 
OO இன்றும்‌ அமைக்கப்பட்டி ருப்பதால்‌, 
இது சுற்றும்போது 
கயிறுபோன்ற இமை. 
இக்குமாயின்‌ வழியா 
கச்‌ செல்லுகிற து. 
அப்போது ஓரு வட்ட 
வடிவமான டப்பா 
| வில்‌ அது அடுக்கம்‌ 
|i படுகிறது. இவ்வாறு 
| அமைக்கப்படும்‌ வட்‌. 
டத்தின்‌ விட்டம்‌ 
(Diameter) L CILIT 
வின்‌ (Can) விட்டத்‌ 
தில்‌ பாதிக்கு மேற்‌: 
பட்டிருக்கும்‌. முதலா 
வதாக, டப்பாவில்‌: 
(Can) அடுக்கப்படும்‌. 
வட்ட வடிவத்துடன்‌ 
கூடிய கயிறு இழை: 
யின்மேல்‌, இரண்டா 
வதாக அடுக்கப்படும்‌. 
வட்டம்‌, ஒன்றின்‌ 
மேல்‌ ஒன்றாகச்‌ = 































































































¿ A li 
ll 
॥ 
| 


A a mim i 
7 





உய்யப்‌ > 
yz Ë 
= || in 








H 


124 


செங்குத்தாக அமைந்து விடாமல்‌ சிறிது கள்ளிப்‌ 


பக்கத்தில்‌ அமைக்கப்படுவதற்காக அந்த டப்பா ' 


சுற்றிக்கொண்டே இருக்கும்‌. இதனால்‌ இழை 
கள்‌ நாலாபக்கமும்‌ பரவி டப்பாவுக்குள்‌ 
நிரம்பும்‌. 


இதிலிருந து இரண்டு பிரிவான சாதனைகள்‌ 
காய்லர்களுக்கு & என்னும்‌ சக்கரத்தின்‌ வழி 
யாகக்‌ கொடுக்கப்பட்டிருப்பதைப்‌ படத்தில்‌ 
காணலாம்‌. காய்லர்‌ தட்டுச்‌ சக்கரமான து 
(Coiler plate wheel) செங்குத்தான இரும்புக்‌ 
கம்பியின்மேல்‌ M என்‌ 

னும்‌ பிவல்‌ சக்கரம்‌ 
(Bevel wheel) N என்‌ 
னும்‌ மற்றொரு பிவல்‌ 
சக்கரத்துடன்‌ 
பொருத்தப்‌ பட்டிருப்‌ 
பதால்‌, P என்னும்‌ 
காய்லர்‌ காலண்டர்‌ 
உருளை (Coiler Calen- 
der Roll) சுற்றுகிறது. 
மேலே சரல்லப்‌ 
ட்ட செங்குத்தான 
இரும்புக்‌ கம்பியின்‌ 


என்னும்‌ சக்கரம்‌ 





கிறது. இச்சக்கரம்‌, 


அடிப்‌ பாகத்தில்‌ D 


இணைக்கப்‌ பட்டிருக்‌ . 


A 


125 


ஒரு சிறிய இரும்புக்‌ கம்பியில்‌ E E என்ற - ஓன்‌ 
றோடு ஒன்று இணைக்கப்பட்டி ருக்கும்‌ - சக்ரைக்‌ 
களை ஓட்டுகிறது. மற்ற சக்கரங்களை ஓட்ட E F 
என்ற சக்கரங்கள்‌ துல்வச்‌ சக்கரமாக (Carrier 
wheel) இருக்கின்றன. செங்குத்தான கம்பியின்‌ 
இம்‌ பிடிப்பில்லாமவிருக்கும்‌ GH என்‌ னும்‌ ஓரே 
= வார்ப்பில்‌ செய்யப்பட்டிருக்கும்‌ இரு சக்கரங்‌ 
களை E ஓட்டுகிறது. டப்பா வைக்கப்படும்‌ J 
என்னும்‌ தட்டுச்‌ சக்கரத்தை 114 என்னும்‌ சக்‌ 
' கரம்‌ ஒரு துணைச்‌ சக்கரத்தைக்‌ கொண்டு 
இயக்குகிறது. அணேைச்‌ சக்கரங்கள்‌ மற்று: 
சக்கரங்களின்‌ திசைகளை மாற்றி ஓட்டுவதற்கு. 
ஏதுவாக இருக்கின்றன. இரும்புக்‌ கம்பியின்‌ 
அடிப்பாகத்தில்‌ பொருத்தப்பட்டிருக்கும்‌ ௪க்‌ 
கரங்களின்‌ அமைப்பின்‌ மேல்‌ தோற்றம்‌ படம்‌ 
2-இல்‌ காணலாம்‌. 


கயிறு போன்ற இமையானது டப்பாவில்‌ 
'அடுக்கப்படும்போது முறுக்கு (Twist) எற்‌ 
படுமோ என்ற ஐயம்‌ ஏற்படலாம்‌. மிகமிகக்‌ குறு 
x இய அளவில்‌ அதாவ த 
20 அங்குலத்துக்குள்‌ ஒரு 
ரஷ முறுக்கு உண்டாகியிருப்‌ 
ஷி ஒயதாக வைத்துக்‌ கொண் 
டால்‌, இமை டப்பாவிலி' 
ருந்து வெளியே எடுக்கப்ப 
டும்போது, கயிறு முறுக்கு 
நீக்கப்பட்டு இமையி 







126 


அள்ள சாதாரண நிலையை அடைகிறது. படம்‌ 
வால்‌? என்னும்‌ காய்லர்‌ காலண்டர்‌ (Coiler 
Calender) உருனளைபைக்‌ காணலாம்‌. ஒரு 
இரும்புச்‌ சுருட்டி (ஸ்பிரிங்‌) இவ்விரு காலண்‌ 
டர்‌ உருனகனையும்‌ விடாது அழுத்திக்‌ கொண்‌ 
டிருக்கிறது. இதைப்‌ படம்‌ 4-இல்‌. காணலாம்‌. 
கயிறு இமை வட்டவடிவத்துடன்‌ டப்பாவில்‌ 
அடுக்கப்பெற்றிருப்பதைப்‌ படம்‌ 5-ல்‌ காண 
லாம்‌. 


< 
OZ 


2: 
வட? 
o 





படம்‌-&. 
நாம்‌ இதுவரையில்‌ புரோ ரூமிலிருந்‌_து 


பஞ்சுப்பாய்‌ (Lap) கார்டிங்‌ எந்திரத்தில்‌ எவ்‌ 
வாறு செயல்பட்டுக்‌ கயிறு இமையாக டப்பாவில்‌ 


127 


அடுக்கப்படுகிற து என்பைப்பற்றித்‌ 
தெரிக்‌துகொண்டோம்‌. கார்டிங்‌ எந்திரத்தில்‌ 
பஞ்சு செயல்படும்‌ காலத்தில்‌ குட்டையான 
இழைகளும்‌, பஞ்சுக்‌ கொட்டை ஓடுகளும்‌, 
னொட்டுகளின்‌ மேற்பரப்பிலுள்ள முட்களால்‌ 
பிடிபட்டு முன்னால்‌ சென்று சுத்தம்‌ செய்யப்படு 
வதால்‌ தூசி படிந்த. பிளாட்டுகள்‌ சிலிண்டர்‌ 
_ உருளை மேல்‌ சஞ்சரிக்கின்றன. இப்பொழுது 
ரிளாட்டி லுள்ள தூசி, குட்டையான இழைகள்‌, 
பருத்திக்‌ கொட்டையின்‌ ஓடுகள்‌ முதலியன எவ்‌ 
வாறு நீக்கப்படுகின்றன என்பதைக்‌ காண்‌ 
போம்‌. இவற்றை. ஆங்கிலத்தில்‌ ஸ்டிரிப்பிங்‌ 
(Stripping) என்று சொல்வார்கள்‌. 

பிளாட்டுகள்‌ சிலிண்டர்‌ மேல்‌ நகர்ந்து 
கொண்டிருக்கும்‌ பொழுது முட்களின்‌ மேற்‌ 
பரப்பு, குட்டையான இழைகள்‌, கொட்டை ஓடு 
கள்‌ முதலியவைகளால்‌ நிரம்பப்‌ பெற்று முன்‌ 
னால்‌. வருகின்றது. இதிலிருக்கும்‌ அசுத்தங்கள்‌ 
ஒரு இரும்புச்‌ சீப்பினால்‌ பிளாட்டின்‌ அருகில்‌ 
ஆடவைப்பதின்‌ மூலம்‌ பஞ்சிலிருக்து எடுக்கப்‌ 
படுகின்றன. இதைப்‌ பின்‌ காணும்‌ படம்‌ 1,2-ல்‌ 
விவரமாகத்‌ தெரிந்து கொள்ளலாம்‌. 

சிலிண்டர்‌. உருளை, டுமையம்‌ இன்றிச்‌ 
சொருகப்பட்டிருக்கும்‌ என்னும்‌ ( Eccentric ) 
வட்டமான உருளையை ஓட்டுகிறது. அதனால்‌, E 
என்னும்‌ இடத்தில்‌ சொருகப்பட்டிருக்கும்‌ 
D என்னும்‌ லீவர்‌ மேலும்‌ கீழுமாக ஆடுகிற து. 


128 


D என்னும்‌ லிவரின்‌ முடிவில்‌ என்னும்‌ (Shaft) 
இரும்புக்‌ கம்பி இணைக்கப்பட்டு இருக்கிற து; 





படம்‌. 1. 


இந்த இரும்புக்‌ கம்பி கார்டின்‌ முழு அகலத்தில்‌ 
இருக்கிறது. இந்த இரும்புக்‌ கம்பியில்கான்‌ R 
என்னும்‌ இரும்புச்‌ சீப்பு, மறை ஆணிகளால்‌ 
பொருத்தப்பட்டிருக்கிறது. பிளாட்டில்‌ உள்ள 


129 


இந்த இரும்புச்‌ சீப்பு நெருங்க அமைக்கப்படு 
- கிறது, பஞ்சு நீக்கப்பட்ட பினாட்டு முட்கள்‌ K 
என்னும்‌ புருசின்‌ ( Brush) உதவியால்‌ மறுபடி 
யும்‌ சத்தம்‌ செய்யப்படுகிறது. R என்னும்‌ இரும்‌ 
புச்‌ சீப்பினால்‌ எடுக்கப்பட்ட பஞ்சு, கனமான 
நூல்கள்‌ | (Lower 
: o Counts) நாற்பதுற்கு 
' உபயேயோ கப்படு 
' : கிறது. பிளாட்‌ 
டில்‌ உள்ள பஞ்சு நீக்‌ 
கப் பட்டவுடனே 
இரும்புச்‌ சீப்பு மறு 
படியும்‌ படைய 
நிலைக்கு வரும்‌. _ அப்‌ 
பொழுது பிளாட்டின்‌ 
முட்கள்‌ மேல்‌ அடி 
படாமல்‌ இருக்க 
இரும்புக்கம்பி ப என்‌ 
படம்‌ 2 னும்‌ நீட்டிப்புடன்‌ 
(Extension) இருக்கிறது. இந்த H அனது 7 
என்னுமிடத்தில்‌ சொருகப்பட்டிருக்கும்‌ இணைப்‌ 
புக்‌ கம்பியுடன்‌ பொருத்தப்பட்டிருப்பதால்‌ இக்‌ 
தச்‌ சாதனம்‌ R என்னும்‌ இரும்புச்‌ சீப்பினால்‌ 
பஞ்சு நீக்கப்படும்‌ பொழுது அருகிலும்‌, திரும்பி 
மேற்‌ செல்லும்‌ பொழுது பிளாட்டைத்‌ தொடர 
மல்‌ தூரத்திலும்‌. சென்று செயல்பட ஏதுவா ` 
9 š 





130 


கிறது. படம்‌ 8-இல்‌ ட்வீடல்ஸ்‌ அண்‌ ஸ்மாலி 
(Tweedales & Smalley) கம்பெனியாரால்‌ செய்‌ 
யப்பட்ட சுத்தம்‌ செய்யும்‌ புருசைப்‌ பார்க்கலாம்‌. 
இதனால்‌ படம்‌ 1-இல்‌ காண்பிக்கப்பட்டி ருக்கும்‌ 
K என்னும்‌ புருசைக்‌ காட்டிலும்‌ சத்தம்‌ அதிக 
மாக ஆகும்‌. இதன்‌ மேற்‌ பரப்பில்‌ மெல்லிய 
கம்பிகளுூடன்‌ கூடிய புருசும்‌ தொடர்ந்திராமல்‌ 
இடையில்‌ இரண்டு இடங்களில்‌ அம்புகளால்‌ . 
செய்யப்பட்ட புருசுகளும்‌ அமைக்கப்பட்டிருக்‌ 
கின்றன. 

இந்த மெல்லிய கம்பியுடனிருக்கும்‌ புருகில்‌ 
வந்து அடையும்‌ அழுக்குப்‌ பஞ்சு, படத்தில்‌ 1, 2 
என்று காட்டப்பட்டி ருக்கும்‌ கம்பி சத்தி (Wire 
Clearer) என்ற சாதனத்தால்‌ சுத்தம்‌ செய்யப்‌ 
படுகிறது. இந்தச்‌ சாதனத்தைப்‌ புருச கற்று 
வதற்கு எதிர்ப்பக்கம்‌ கீழே அழுத்திச்‌ சுற்று 
வதால்‌ அழுக்குப்‌ பஞ்சு புருகிலிருந்து வெளிப்‌ 
படுத்தப்பட்டு வேலை பார்ப்பவரால்‌ நீக்கப்பட்டு 
விடுகிறது, 


சாணை பிடித்தல்‌ (Grinding) 


சிலிண்டர்‌ உருளையின்‌ மேல்‌ உள்ள முட்‌ 
களும்‌ (Cylinder Fillets) பிளாட்டின்‌ மேல்‌ 
உள்ள முட்களும்‌, (Flat Tops) டாபர்‌ உருளை 
யின்‌ மேல்‌ உள்ள முட்களும்‌, (Doffer Fillets ) 
யஞ்ச செயல்பட்டுக்‌ கொண்டே இருப்பதால்‌ 


131. 


நாளடைவில்‌ முனை (Wire point) மழுங்கிவிடும்‌. 
இதனால்‌ பஞ்சைச்‌ சுத்தம்‌ செய்யும்‌ தரமும்‌, 
இறையும்‌ பாதிக்கப்படும்‌. இதைப்‌ போக்க ஒரு 


J 


ட 
ஓ x 





படம்‌ 3 


குறிப்பிட்ட காலத்தில்‌ இம்முட்களின்‌ .முனை 
களைச்‌ சாணைபிடிக்க வேண்டும்‌. இதை ஆங்கிலத்‌ 
தில்‌ கிரைண்டிங்‌ (Grinding) என்று சொல்லு 
வார்கள்‌. i 


152 


.... சால்னா பிடிக்கும்‌ போது, எமரி பில்லட்‌ 
(Emery Fillet) சுற்றப்பட்ட உருளையைச்‌ சிலிண்‌ 
டர்‌ உருவாக்கு இருபுறங்களிலும்‌ அமைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌ பிராக்கெட்டுகளில்‌ ( Bracket ) 
வைக்‌ து முட்களின்‌ முனை சாணைபிடிக்கப்படும்‌.. 
இந்தச்‌ சாண உருமாயைச்‌ சிலிண்டர்‌ உருளை 
மேல்‌ உள்ள மூட்களைச்‌ சேதப்படுத்தாத அள 
வில்‌ நெருங்க அமைத்து வேண்டிய அளவிற்குச்‌ 
சாணை பிடிக்கவேண்டும்‌, இதை அனுபவமிக்க 
தொழிலாளி ஆராய்ந்து செய்வான்‌. இம்மாதிரி 
யாகவே டாபர்‌ மேல்‌ உள்ள முட்களும்‌ பிளாட்‌ 
பின்‌ மேல்‌ உள்ள முட்களும்‌ சாணைபிடிக்கப்படு . 
கின்றன. இதற்கு ஹார்ஸ்பர்ல்‌ கிரைண்டிங்‌ . 
ரோலர்‌, டெட்ரோலர்‌, கிரைண்டர்‌ ஆகிய இவை ` 
களின்‌ உதவியும்‌ வேண்டியிருக்கிறது. இதனால்‌ 
முட்களின்‌ மேல்பரப்பு ஓரே அளவில்‌ சமப்படுத்‌ 
தப்படுவகதோடு முட்களின்‌ நுனியும்‌ தீட்டப்‌ 
பட்டுவிடும்‌. அப்போது முட்களின்‌ உயரம்‌ சிறி 
களவு குறைந்துவிடும்‌. இதிலிருந்து நரம்‌ 
தெரிந்து கொள்வது என்னவென்றால்‌, சிலிண்‌ 
டர்‌ மேற்பரப்பில்‌ உள்ள முட்களுக்கும்‌, அதன்‌ 
மேல்‌ paies கொண்டி ருக்கும்‌ பிளாட்சின்‌ மே D 
பரப்பில்‌ உள்ள முட்களுக்கும்‌ உள்ள தூரம்‌ 
அதிகமாகிவிடும்‌ என்பதே... இதேமாதிரியாக 
சிலிண்டருக்கும்‌ டாபருக்கும்‌ இடையே உள்ள 
தாரம்‌ அதிகமாகிவிடுகிற து. ஆகையால்‌ சாணை 
பிடித்தவுடன்‌ சாதாரணமாக நூற்புத்‌ தொழிற்‌ 








155 


சாலைகளில்‌ மேற்சொன்ன . தூரங்களைச்‌ சரிப்‌ 
படுத்திக்‌ (Setting ) கொள்ளுகிறார்கள்‌. செட்டிங்‌ 
(Setting) எவ்வாறு செய்யப்படுகிற து என்பதை 
கரம்முன்பே விவரித்திருக்கிறோம்‌. அதாவது: 
வளைந்த பட்டையின்‌ மேல்‌ நகர்ந்து கொண்டிருக்‌ 
கும்‌ பிளாட்டுகளின்‌ இரு ஓரங்களையும்‌ தாழ்த்து 
கல்‌, டாபரைச்‌ சிலிண்டர்‌ அருகில்‌ நெருங்கவைத்‌ 
தல்‌. இதைப்‌ யரிசோதிக்க லீப்கேல்‌ (Leaf 
Gauge) உபயோகப்படுகிறது. சாதாரணமாக 
அடியில்‌ சொல்லப்பட்டிருக்கும்‌ இடங்களில்‌ 
செட்டிங்‌ செய்யப்படுகிறது. இதில்‌ ட்ட 
முக்கியமான இடங்கள்‌ கீழ்வருமானு :- 


1. சிலிண்டர்‌ உருளைக்கும்‌, ன்‌ க்க 
இடையே. 

2. லிக்கரின்‌ உருளைக்கும்‌, சிலிண்டர்‌ 
உருளைக்கும்‌ இடையே. 

3. டாபர்‌ உருளைக்கும்‌, சிலிண்டர்‌ உருளைக்‌ 
கும்‌ இடையே. 


மற்ற இடங்கள்‌ : 

1. மெொட்டுக்கத்திக்கும்‌, லிக்கரினுக்கும்‌. ` 

2. பீட்‌ பிளேட்டுக்கும்‌ (Feed Plate) லிக்க 
ரில்‌ உருளைக்கும்‌. 

3. சிலிண்டர்‌ உருளையின்‌ சல்லடைக்கும்‌, 
சிலிண்டருக்கும்‌, லிக்கரின்‌ சல்லடைக்கும்‌, லிக்க 


134 


ரின்‌ உருளைக்கும்‌, சிலிண்டரின்‌ பின்புறமுள்ள 
தகட்டுக்கும்‌ - சிலிண்டருக்கும்‌, சிலிண்டரின்‌ 
முன்புறம்‌ உள்ள தகட்டுக்கும்‌-சிலிண்ட முகனும்‌, 
பிளாட்டு இரும்புச்‌ சீப்புக்கும்‌, பிளாட்டுக்கும்‌, 
டாபர்‌ இரும்புச்‌ ீப்புக்கும்‌ - டாபருக்கும்‌. 
மேற்கண்டவாறு சாணைபிடித் துச்‌ செட்டிங்‌ 
செய்யும்‌ காலம்‌ பஞ்சான து எந்திர தீதில்‌ செயல்‌. 
படும்‌ அளவைப்‌ பொருத்து இருக்கிற து. சாதா 
ரணமாக இரண்டு வாரங்களுக்கு ஓரு தடவை 
 சாணைபிடித்து செட்டிங்‌ செய்வது நல்லது. 
ஒன்றுக்கு மேற்பட்ட ஷிப்டுகளுடன்‌ வேலை 
நடத்துமிடத்தில்‌ ஒரு வாரம்‌ அல்லது 10 நாட்‌ 
களுக்கு ஒரு முறை வேலை செய்வ து நலம்‌. 



































I. 



































| 
í. 


HD: 
ப 


+ 
+ 


DDT, OLA 
oR 
ட்ட 
































x 











= 
































ரிம்‌ 


ப்ப 




































































1. புளோரூம்‌ 2. கார்டங் பகுதி 3. டராயிங்‌ பகுதி 
4. நூற்புப்பகுதி 5. ரிலிங் பகுதி 6. பேல்‌ கட்டும்‌ அறை 
7. கிடங்கு 8 காற்று சமன்படுத்தும்‌ அறை 9. பவர்‌ 
ஹவுஸ்‌ 10. டீசல்‌ எஞ்சின்‌ ஹவுஸ்‌ 11. வைண்டிங்‌ பகுதி 
12. காலண்டரிங்‌ எந்திரம்‌ 13. பேலிங்‌ பிரஸ்‌ 14. ஸ்டாப்பிங்‌ 
பகுதி 75, சைஸிங்‌ 76, வார்ப்பிங்‌ 77: 
18. இழை எடுக்கும்‌ எந்திரம்‌ 19. 
20. அலுவலகம்‌ x 


வைண்டிங்‌ 
தறிகள்‌ பகுதி 


ஸ்ரீ மீனாக்ஷி பில்ஸ்‌ லிமிடெட்‌ 
பரவைக்களை அமைப்பின்‌ தோற்றம்‌. 
இதன்‌ வகையில்‌ நவீன சாதனங்களுடன்‌ 


அமைக்கப்பட்டது. 
(Super High Draft) 





4 


L = == OE — ம y L— + + 





———=———————— 








து ப ம 
3 
TO EE u 
னவை ன ணை I ப i 
1 OP யப பிய 
ணவ னு ria பஷ + - 
ET (பி ரு 
யி 
a பபப பயப்‌ 
A Ea ர 
ய பப்‌ IE H 


. 


மல்‌ 
to = வவ வம்‌ மர்‌ 


நபம ம்‌ -u 


=—— 
ம 


ச வ! எக 


பபப ப்ட்‌ ப bi 


வகு கு ரன எய்ய 
பட்ட C jd L h ர 1) 
A அறா னப்‌ ல்‌ | 111111 
பட்டம்‌ il ட |. UA 1. ப 23 Bun பய 
னகனய டு ற்ற 
ட்ட படா ர | 
ம்‌ -an நப்‌ 
(ப | பு ட படம 


பணர்‌ 
பயா] 


ootia iod 


mas Hunai 





ஷு 








FTF ட்ட er 



























விண்‌] வி pu r i ண Up யம. நில்‌ னால்‌ 
ட்ட வ வு I ப்‌ 
பட பு Ll ப J 111 
Pagi 1]/-] |. at AR T ப! ட rn 
பய. யம y டு IL: | | A 
nro = r" T 
ல்‌ TN ரர 
ம டரா H 1) ர்‌ ரா. P 
பபப AAA 
i= a = க்க ட்‌ 
mmm 1m 
பர்‌ ணய ற்ற 
பி ப ய ப யம்‌ | 
பப்பு ப Hall 
a அய்‌ 
I] 
யர்‌ i ய்‌ | பம்‌ ppi 
| P |! 
பப்ப ப்பு ட்டு AA LA 
ண TAN ய 
ட ப்‌ | பரா 
1 Í மாம்‌ 
i பிப! 
| | திர ji anien 
| ரி பயம்‌ "i (1 ழி] IH பப 
ப்பு | Ii ம்‌ LA LA 


os a 








AAA Y 
j: || 


ப UT 
பக்ர்‌ 


டிரா if n 
I H 


— 
































1. கலவை அறை ௮. புளோரூம்‌ 3. கார்டிங்‌ பகுதி 
சீ. டிராயிங்‌ பகுதி 5. நூற்புப்‌ பகுதி 6. ரீலிங்‌ பகுதி 
7. தங்குமிடம்‌ 8. வாக்குவப்‌ பம்ப்‌ 9. சாணை பிடித்தல்‌ 
10. ரோலர்‌ கவரிங்‌ 11. எஞ்சினியர்‌ அலுவலகம்‌ 12. பவர்‌ 
ஹவுஸ்‌ 13. ஸ்பின்னிங்‌ மாஸ்டர்‌ அலுவலகம்‌ 14. நூல்‌ 
பரிசோதனை அறை 15. ஸ்டோர்‌ 16. டைம்‌ கீப்பர்‌ அலுவலகம்‌ 
17. நூல்‌ பதப்படுத்தும்‌ அறை 18. கிடங்கு 19. திறந்த 
வெளி 20. பாதை, 








L RERE rE AU 








if tr வ வ வகை = = == 
H | 





ணை — == TE —— —= == — = 





| NRO OUOU OOO gO 
I I * பப்பிப்பிபிபிப்யு 
ட. DDO 
25 CI OOO OOO 


18 





t 
ட 





= = === கசத — = 


4.......... [மய வாடா 12 


1. கலவை 2. புளோரூம்‌ 3. கார்டிங்‌ பகுதி 4. டிராயிங்‌ 
பகுதி 5. ஸ்லப்பிங்‌ பகுதி 6. நூற்புப்பகுதி 7. ரீலிங்‌ 
பகுதி 8. பேல்‌ கட்டும்‌ இடம்‌ 9. விஸ்தரிப்புக்கான இடம்‌ 
10. நூல்‌ பதப்படுத்தும்‌ அறை 11. டைம்‌ கீப்பர்ஸ்‌ அலுவலகம்‌ 
12. ஸ்டோர்ஸ்‌ 13. ஸ்பின்னிங்‌ மாஸ்டர்‌ அறை 14 காற்று 
சமனப்படுத்தும்‌ அறை 15. பவர்ஹவுஸ்‌ 16. சாணை பிடிக்‌ 
கும்‌ அறை 17. தொழிலாளர்கள்‌ கக்கூசு 18. கிடங்கு. 


N 
A 


Pa 





கணக்குகள்‌ (CALCULATIONS) 


பொது விளக்கங்கள்‌ (GENERAL PRINCIPLES) 


DIAMETER AND CIRCUMFERENCE 
(விட்டமும்‌, சுற்றளவும்‌) 


2௫ வட்‌! த்தினுடைய சுற்றளவைக்‌ 
(Circumference) கண்டு பிடிக்க அதன்‌ 
விட்டத்தை (Diameter) = 9.1428 அல்லது 22 
என்னும்‌ பின்னத்தால்‌ பெருக்கவேண்டும்‌. 
ஏனென்றால்‌ வட்டத்தின்‌ விட்டம்‌ அல்ல பரிதி 
1 அங்குலம்‌ என்றால்‌, அதன்‌ F ம்றளவு: 
விட்டத்தைப்போல்‌ 381 (22) மடங்கு இருப்ப 
தாகக்‌ கண்டு பிடிக்கப்பட்டிருக்கிற து. ஆகை 
யால்‌ இவ்விட்டத்தைக்‌ கூடினாலும்‌, அல்லது 
குறைந்தாலும்‌ அதே விகிதொச்சாரத்திலேயே 
சுற்றளவும்‌, கூடவும்‌ குறையவும்‌ செய்கிற அ. 
இதனால்தான்‌ It அல்ல அ 8.1428 என்ற மாறாத 
எண்ணை (Constant) விட்டத்துடன்‌ பெருக்கின்‌ 
r DONA கிடைக்கிறது. இந்த நிலையான எண்‌ 
ணாஃய 3.1428 கிரேக்க எழுத்துக்களில்‌ S 
என்று குறிப்பிடப்பட்டிருக்கற து. ஒரு வட்டத்‌ 
தின்‌ சகற்றளவின்‌ விதியைக்‌ கீழ்க்‌ காணுமாறு 
பல வழிகளில்‌ எழுதலாம்‌ :— 


150 
வட்டத்தின்‌ விட்டம்‌ x 3.1426 = சுற்றளவு 
வட்டத்தின்‌ விட்டம்‌ x [1 = சுற்றளவு 
வட்டத்தின்‌ விட்டம்‌ % 22 = சுற்றளவு . 
வட்டத்தின்‌ ஆரம்‌ X XI = சுற்றளவு 
ஆரம்‌ (Radius ) என்பது விட்டத்தில்‌ பாதி. 


F 
PEL — 





விட்டம்‌ அல்லு பரிதி (Diameter) 
சுற்றளவு (Circumference) 
ஆரம்‌ (Radius) 


எடுத்துக்காட்டு :—( 1) 


32" விட்டமுள்ள வட்டத்தின்‌ ௯ ற்றள வைக்‌ 
கண்டுபிடி . i ; 


151 


விடை: 
84 x 3.1426 = 10.9996" = 11” சுற்றளவு 


ஒழ்காணுமாறும்‌ விடை கண்டுபிடிக்கலாம்‌... 
32 என்பதைத்‌ தகு பின்னமாக்கினால்‌ 2. 
அகும்‌. 
3 X2 — 11” சுற்றளவு. 
மேற்கண்ட இருவழிகளிலும்‌ விடை ஒன்றே: 
யாகும்‌. 


எடுத்துக்காட்டு -- (2) 
13" எய்ட்‌ உள்ள ஒரு உருளையின்‌ சுற்றளவு! 
என்ன 2 


நூல்நூற்பு எந்திரங்களின்‌ உற்பத்தி 
(Production) அளவைத்‌ தெரிந்து கொள்ள 
வெளியீட்டு உருளை (Delivery Roller) எவ்வளவு 
நீளத்திற்குப்‌ பஞ்சுப்‌ பாயையோ (Lap) கயிறிறை 
களையோ (Sliver) நாலையோ (Yarn) வெளி 
யிடுகிறது என்பதைக்‌ கண்டுபிடிக்க இந்த 11 
அல்லது 22 ஏன்ற மாறாத எண்‌ உபயோகிக்கப்‌ 
படுகிற து. 


152 


எடுத்துக்காட்டு:- 73” விட்டமுள்ள ஒரு 
உருளை நிமிடத்திற்கு 84 தடவை சுற்றுவதாக 
வைத்துக்கொள்வோம்‌. அப்படி என்றால்‌ 1 மி 
நேரத்தில்‌ எவ்வளவு நீளத்திற்குக்‌ கயிறிழை 
( Sliver. ) வெளியிடப்படும்‌ 2 


வட்டத்தின்‌ விட்டம்‌ = da", 
சுற்றளவு = 1] X22=3 x22 =ss—4.714” 


அருளை ஒரு தரம்‌ சுற்றும்பொழுது அதன்‌ சுற்ற. 


வாகிய 4,774 நீளத்திற்குக்‌ கயிறிறை வெளி 
யிடப்படுகிற து. 


உருளை ஓரு நிமிடத்தில்‌ சுற்றும்‌ 
எண்ணிக்கை = 64 எனவே ஒரு நிமிடத்தில்‌ 
.84 x 4.714 = 395.976" நீளம்‌ கயிறிழை 
வெளியிடப்படுகிற_து. 


ஒரு மணி: நேரத்தில்‌ (60 நிமிடத்தில்‌ ) = 
895.976 x 60=28758.56"= 660 கெஜம்‌ நீளம்‌ 
கிடைக்கும்‌. 


மேற்கண்ட விடையை ஒரே T (மிக 
எளிதில்‌ கணக்கிடலாம்‌. 


a 84x60 Š 
#x 3” — 3660 கெலும்‌, 





வ ஒரு மணி நேரத்தில்‌ 660 கெஜம்‌ 
நீளமுள்ள கயிறிழை வெளியிடப்படும்‌, 


Aa 


- 


155 


மேற்கண்‌ ட உதாரணங்களினால்‌ ஒரு உருளை 
யின்‌ வெளியீட்டை அறிய அதன்‌ சுற்றளவையும்‌,, 
உருளை ஒரு ியிடத்திற்குச்‌ சற்றும்‌ எண்ணிக்கை 
யையும்‌ உருள்‌ எவ்வளவு நிமிடங்கள்‌ சுற்று 
கிறது என்பதையும்‌ பெருக்கவேண்டும்‌ எனத்‌ 
தெரிகிறது. 
1 உருளையின்‌ விட்டம்‌ 
நஞலத்தில்‌ ) x 
உருளையின்‌ | _ ல்‌ s 
வெளியீடு க சற்றும்‌ எண்ணிக்கை 
(கெஜத்தில்‌ ) | உருளை ஓடும்‌ நேரம்‌ 
க ர ப 


" DDTa” பஞ்சு நூற்புக்‌ கணக்குகளில்‌ 
முக்யெத்‌துவம்‌ பொருந்தி இருப்பினும்‌, மீட்டுத்‌ 
தன்மை ( Draft ) விதிகளில்‌ இது தவிர்க்கப்பட்டு 
அதனிடத்தில்‌ “விட்டத்தை” அமைத்திருப்‌ 
பதைக்‌ காண்கிறோம்‌. 


நீட்டுத்தன்மை (Draft) கண்டுபிடிக்கும்‌ 
கணக்குகளில்‌ இது உபயோகத்தில்‌ இருக்கிற து. 


இரு உருளைகள்‌ வித்தியாசமான பரப்பு 
வேகங்களில்‌ (Surface Speed) ஓடும்பொழு.து 
அவைகளின்‌. இடையில்‌ செயல்பட்டுவரும்‌ பஞ்‌ 
சில்‌ நீட்டுத்தன்மை (Draft) எற்படுகிறது. இந்த 
நீட்டுத்தன்மை இரு உருளைகளினால்‌ வெளியிடப்‌ 
படும்‌ கயிறிமைகளின்‌ வித்தியாசத்தைப்‌ 
பொறுத்து இருக்கிறது. 


154 


உருளை நிமிடத்திற்கு 50 தடவை. சுற்றுகிறது. 
இதிலிருக்‌ துவரும்‌ கயிறிறை மற்றொரு 727 விட்ட 
முள்ள உருளையால்‌ வாங்கப்பட்டு நிமிடத்திற்கு 
60 தடவை வீதம்‌ சுற்றி வெளியேற்றுகிறது, 
இதில்‌ 14” விட்டமுள்ள உருளையின்‌ வெளியிட்‌ 


டைக்‌ காட்டிலும்‌ எத்தனை அதிகப்பட்ட. அள. 


வுள்ள கயிறிறை 14” விட்டமுள்ள உருலாயால்‌ 
வெளியேற்றப்படுகிறது என்பதைக்‌ 
கண்டறியவும்‌ ° 


737 விட்டமுள்ள உருளையின்‌ 
வெளியீடு = $%32%507 


737 விட்டமுள்ள 2-வது உருளையின்‌ 
வெளியீடு = š x 22 x 60“ 


137 விட்டமுள்ள 2-வது உருளையின்‌ வெளி 
யீட்டை 737 விட்டமுள்ள உருளையின்‌ வெளியிட்‌ 
டால்‌ வகுத்தால்‌. 72” விட்டமுள்ள உருளையின்‌ 
வெளியீட்டைக்‌ காட்டிலும்‌ எத்தனை அதிகப்‌ 
பட்ட அளவுள்ள கயிறிறை 1” விட்டமுள்ள 


AB 


- : ஞ்‌ 
எடுத்துக்காட்டு :- 1” விட்டமுள்ள ஒரு. 


al. 


உருளையால்‌ வெளியேந்றப்படுகிறது என்பதைத்‌ . 


மிகுரிநீதுகொள்ளலாம்‌. 


$ x22 x 603x22x50 


155 


இந்கு 1.6-ஜத்தான்‌ இரு உருளைகளின்‌ நடு 
வில்‌ உள்ள நீட்டுத்தன்மை என்கிறோம்‌. 


மேலே கொடுக்கப்பட்டுள்ள உதாரணத்தில்‌ 
22 என்ற மாறாத எண்‌ ஒரு சற்றளவினால்‌ மற்‌ 
றொரு சுற்றளவை வகுக்கும்பொழுது அடிபட்டு 
விடுவதால்‌ நீக்கப்பட்டு விடுகிறது. எனவே 
விட்டங்களும்‌, சுற்றும்‌ எண்ணிக்கை, சுற்றும்‌ 
நேரம்‌ முதலியவைகளுமே எஞ்சியிருக்கின்‌ றன. 
ஆகையினால்‌ தான்‌ நீட்டுத்‌ தன்மை விதிகளில்‌ 
எளிதில்‌ விடை அறிய சுற்றளவை நீக்கி, 
விட்டத்தை அடிப்படையாக வைக்கப்பாட்டிருக்‌ 
கிறது. 


சதவிகிதக்‌ கணக்குகள்‌ (Percentage Calculation) 


பொருள்கள்‌ எடையிலோ, எண்ணிக்கை 
யிலோ, அல்லது பரிமாணத்திலோ கூடுவதை 
அல்லது குறைவதை இருமடங்கு அல்லது அரை 
மடங்கு என்று ஓப்பிட்டுச்‌ சொல்லுகிறோம்‌. 
6000 பவுண்டு லாபம்‌ என்றும்‌ 500 பவுண்டு 
கஷ்டம்‌ என்றும்‌ சொல்லுவதுண்டு. ஒரு 
எந்திரத்தைக்‌ காட்டிலும்‌ மற்றொரு எந்திரம்‌ 
வாரத்தில்‌ 60 பஞ்சு உருமாகலா (Lap) அதிக 
மரக உற்பத்தி செய்வதாகவும்‌ கணக்கிடுகிறோம்‌. 
இவ்விதம்‌ ஒத்துப்‌ பார்ப்பதை ஏதாவது ஓரு 
வழியைக்‌ கொண்டு கையாளவேண்டும்‌. ஆகை 
யால்தான்‌ லாபத்தை அல்லது நட்டத்தை 


` j. 


நூற்றுக்கு — என்று கணக்கிட்டுச்‌ சத 

விதெத்தில்‌ சொல்லுகிறோம்‌. 

எடுத்துக்காட்டு :-- (1) a 
10,000 பவுண்டு பஞ்சிலிருந்து 9,000 


பவுண்டு நூல்‌ நூற்கப்பட்டிருந்தால்‌, கழிவு எவ்‌ 
வளவு என்பதைச்‌ சதவிகிதத்தில்‌ சொல்லவும்‌ ç 


நாம்‌ எளிதில்‌-1000 பவுண்டு கழிவாகியிருப்‌ 


பதைக்‌ கணக்கில்‌ தெரிந்து கொள்ளலாம்‌. 
இதையே 10,000 பவுண்டில்‌ பத்தில்‌ ஒரு பாகம்‌ 
என்றும்‌ சொல்லலாம்‌. அதாவது ஓவ்வொரு 


100 பவுண்டு பஞ்சிலும்‌ எவ்வளவு கழிவு எற்‌ 


படுகிறது என்பதே ஆகும்‌. 


பஞ்சு — 10,000 பவுண்டு 
நூல்‌ — 9,000 பவுண்டு 
எனவே கழிவு 10,000 -9,000 1,000 
l பவுண்டு 
10,000 பவுண்டுக்கு 1,000 பவுண்டு கழிவு 
என்றால்‌ 1 பவுண்டுக்கு = ஏர = Ao பவுண்டு 
கழிவு. : = 


100 பவுண்டுக்கு = 100 x w= 10 பவுண்டு 
கழிவு. 

அல்லது 10 சதவிகிதம்‌ கழிவு. சுருக்கமாக 
10% என்று கூறலாம்‌. j: i 


Jo " 


எடுத்துக்காட்டு :- (2) 

9000 பவுண்டு நூல்‌ நூற்றதில்‌ 10 FIAR 
அம்‌ கழிவு ஏற்பட்டிருந்தால்‌ இந்த நூலை நூற்க 
எவ்வளவு பவுண்டு எடையுள்ள பஞ்சு பயன்‌ 
படுத்தப்பட்டிருக்கும்‌ என்று காண்க. 

கேள்வியிலிருக்து நாம்‌ Q SAES கொள்வது 
என்னவென்றால்‌ ஓவ்வொரு - 100 பவுண்டு பக்‌ 
சில்‌ 90 பவுண்டு நூல்தான்‌ கிடைக்குமென்ப து, 

. ஆகையால்‌ 90 பவுண்டு நூல்‌ BT Ds = 
100 பவுண்டு பஞ்சு தேவை, 
1 பவுண்டு நூல்‌ நூற்க- 
ய பவுண்டு பஞ்சு தேவை. 
90 
2000 பவுண்டு நூல்‌ நூற்க= 


100... 100 
gg 2009 = 10,000 பவுண்டு 
விடை :- 10,000 பவுண்டு எடையுள்ள 


பஞ்சு தேவை. 
எடுத்துக்காட்டு :- (3) 

1,00,000 பவுண்டு பஞ்சிலிருக்‌ து நூல்‌ நூற்‌ 
கும்போது சம எந்திரத்தில்‌ (Scutcher) 5 ௪த 
விகிகம்‌ கழிவும்‌, கார்டு எந்திரத்தில்‌ 5 சதவிதிதும்‌ 
கழிவும்‌, நூற்பு எந்திர தீதில்‌ (Spinning 
machine) 5 சதவிகிதம்‌ கழிவும்‌ ஏற்படின்‌ நூற்‌ 
கப்பட்ட நூலின்‌ எடை. என்ன 2 Yum 

10 


"o பிறக 


முதலாவதாக சம எந்திரத்தில்‌ 5 சத விகி 
தக்‌ கழிவு நீக்கி பஞ்சு உருளைகளின்‌ (Lap) எடை 
எவ்வளவு என்பதைக்‌ கண்டுபிடிக்கவேண்டும்‌. . 


100 பவுண்டு பஞ்சில்‌ ௮ பவுண்டு கழிவு, 

: அகட்ட யலி A 
1 பவுண்டு பஞ்சில்‌ Too பவுண்டு கழிவு. 
x 700,000 பவுண்டு பஞ்சில்‌ 100,099 ள்‌ ட்‌ 
o 5,000 


5,000 பவுண்டு கழிவு. 


என வேவே 100,000 - 5,000 = 95,000 
பவுண்டு எடையுள்ள பஞ்சு உருளை உண்டாக்கப்‌ 
படுகிறது. 


பின்பு இந்த 95,000 பவுண்டு எடையுள்ள 
பஞ்சு உருளையில்‌ 5 சதவிகிதம்‌ கார்டு எக்திரத்‌ 
தில்‌ கழிவு ஆகிறது. டட | 


ஆகவே கார்டு எந்திர த்தில்‌ உண்டாகும்‌ 
கழிவின்‌ எடை ன 4,750 
an | | பவுண்டு. 

' கழிவு போக உண்டாகிய கயிறிறையின்‌ 
எடை = 95,000 -4,750 = 90,250 பவுண்டு. 





இந்த 90,250 பவுண்டு கயிறிறையில்‌ 5 சத 
விகிதம்‌ நூற்கும்‌ எந்திரத்தில்‌ கழிவு ஆகிறது. 


159 


நூற்கும்‌ எந்திரத்தில்‌. 90,250 x +8 = 
ஏற்படும்‌ கழிவின்‌ எடை | 4,512: பவுண்டு 


வ பபப | 90,250 -4,5124= 


a நீக்கி i 
a s 857372 பவுண்டு 


CTC] 


நாம்‌ இப்பொழுது மொத்தத்தில்‌ எவ்வளவு 
. சதவிகிதம்‌ கழிவு என்பதைக்‌ கண்டு 1I கஃலாம்‌. 
100,000 85,7374= 14,2621 பண்டு 
100,000 பவுண்டு பஞ்சுக்கு = 14,2624 பவுண்டு 

a A கழிவு 


š z 3 14,2622 
1 பண்டு S LONTOO 
என வே, 
14,2624 
100,000 x 100 
மொத்தக்‌ கழிவு- 14.2625 
E சதவிகிதம்‌ 


100 பவுண்டு பஞ்சுக்கு ௪ 


எடுத்துக்காட்டு (4) ` 

- 1,20,000 பஞ்சு வாங்கியிருப்பதாக 
வைத்துக்கொள்வோம்‌. இதைப்‌ பஞ்சாலையில்‌ 
செயல்படுக்‌ அம்பொழு து கீழ்க்காணுமாறு ஓவ்‌ 
வொரு பகுதியிலும்‌ கழிவு ஏற்படுகிறது. 
புளோரூமில்‌ 5600 பவுண்டு, கார்டுரூயில்‌ 4,250 
பவுண்டு, நூற்பு அறையில்‌ 3900 பவுண்டு. 


160 


ஓவ்வொரு பகுதியிலும்‌ எத்தனை சதவிவிதம்‌ 
கழிவாகியிருக்கிற து. மொத்தத்தில்‌ a 
கழிவு ஒட்டு தயா ? 
புளோரூமில்‌ : 
7,20,000 பவுண்டு பஞ்சில்‌ 5,600 பவுண்டு 
கழிவு 
1 பவுண்டு பஞ்சில்‌ 2824, பவுண்டு 
கழிவு 
100 பவுண்டு பஞ்சில்‌ £8800, 100 = 
: 42 பவுண்டு கழிவு 
| = 4£ சதவிகிதம்‌ கழிவு 
கார்டு ரூமில்‌ : 
புளோரூமில்‌ ஏற்பட்ட கழிவு நீக்கிச்‌ செல்‌ 
லும்‌ பஞ்சின்‌ எடை = 1,20,000 - 5,600 = 
1,14,400 பவுண்டு 
1,14,400 பவுண்டு பஞ்சில்‌ கழிவு 
4,250 பவுண்டு 
1 பவுண்டு பஞ்சில்‌ கழிவு 74525 


100 பவுண்டு பஞ்சில்‌ கழிவு L ண்‌ 50x29 


= 3.7 1% கழிவு 
நூற்கும்‌ அறையில்‌ ¿ | 
கார்டு ரூமில்‌ ஏற்பட்ட கழிவு நீக்கிச்‌ செல்‌ 
லும்‌ பஞ்சின்‌ எடை = 1, 14,400 — 4,250 
=1,10,150 பவுண்டு 


161 
i 10,150 பவுண்டு பஞ்சில்‌ 


ப 3,900 பவுண்டு கழிவு 
1 பவுண்டு பஞ்சில்‌ 4090. பவுண்டு கழிவு 





ர ஏ ர 
பண்டு ப 
39,000 





“1105 54% கழிவு 


மொத்தக்குிவு- 5,600+4,250-- 3,900 = 
13,750 பவுண்டுகள்‌ . 


1,20,000 பவுண்டு பஞ்சுக்கு 


13,750 பவுண்டு கழிவு 


1 பவுண்டு பஞ்சுக்கு ஸ்ஸ்‌ 





275 
- பப பிற்‌ 275 - 
100 பவுண்டு பஞ்சுக்கு = ன x 100 ன 
24 
= 11.46% 


திறமையைப்‌ பரிசோதிக்கும்‌ கணக்கு : 


கார்டிங்‌ எந்திரத்தில்‌ லிக்கரின்‌ உருளை 
பினிடத்து 15 சதவிகிதக்‌ கழிவும்‌, பிளாட்சுகளி 
லிருந்து 24 பவுண்டு கழிவும்‌ கிடைக்கிறது. 
எந்திரத்தில்‌ 560 பவுண்டு பஞ்சு ஊட்டப்‌ 
பட்டிருந்தால்‌ மொத்தக்‌ கழிவைச்‌ ட்டு 


கண்டு பிடிக்கவும்‌? 


162 





... லிக்கரினிடத்தில்‌ கழிவு- ட 
்‌ | ExT g. 8 பவுண்டு 
a — 9.8-- 24 = 25. 8 பவுண்டு 
560 பவுண்டில்‌ கழிவு- 88.8 பவுண்டு 
33.8 
1 பவுண்டில்‌ கழிவு 


100 பவுண்டில்‌ கழிவு Ç < 100 =: 
ட =6.03 பவுண்டு 
. மொத்தக்‌ Ile] = 6.03 பவுண்டு 
ரிளர!்‌ டில்‌ எடுபட்ட கழிவின்‌ சதவிகி 
தத்தைக்‌ கீழ்க்கண்டவாறு கணக்கிடலாம்‌. 
லிக்கரினிடத்துக்‌ கழிவு நீக்கி சிலிண்டருக்கு 
கொடுபடும்‌ பஞ்சு 560 - 9.8 = 550.2 
090.2 பவுண்டு பஞ்சில்‌ கழிவு- 24 பவுண்டு 
} 0. 3.) 
1 பவுண்டு பஞ்சில்‌ கழிவு — 550.2 
: 5 a (00 
100 பவுண்டு பஞ்சில்‌ கழிவு = தர - 
4.36% 
கார்டுக்கு ஊட்டப்பட்ட 560 பவுண்டில்‌ 
3. 


பிளாட்டு கழிவின்‌ சகவிகிகும்‌- — _ 4.28 


மொத்தக்‌ குழிவு = ea = 6.037 





2. வர்க்கமும்‌, வர்க்கமூலமும்‌. 


ஓரு எண்ணை வர்க்கமாக்க, அந்த எண்‌ 
அதே எண்ணுடன்‌ பெருக்கப்படவேண்டும்‌. 
அதாவது 72இன்‌ வர்க்கம்‌ 72% J9= 144. 
ஒரு எண்ணை வர்க்கமாக்க, எண்ணினால்‌ 
வலது பரத்தின்‌ மேல்‌ பாகத்தில்‌ சிறிதான 2” 
எண்‌ எழுதப்படும்‌. 
. உதாரணமாக:- 19° = 12% 12=144. 
வர்க்கமூலம்‌ கண்டுபிடிக்க வேண்டுமாயின்‌ 
ஒரே மதிப்புள்ள இரண்டு எண்ணைப்‌ பெருக்‌ 
கின்‌ வர்க்கமாக்கப்ப்ட்ட ஆரம்பத்திலிருந்த 
எண்‌ ணுடன்‌ ஒத்திருக்குமா று செய்யவேண்டும்‌. 
உதாரணமாக, 144 வர்க்கம்‌ 12% 12 ஆகை 
யால்‌ 12 என்னும்‌ இலக்கம்‌ 144-க்கு வர்க்க 
மூலமாய்‌ இருக்கிறது. 
ஒரு பெரிய தொகையின்‌ வர்க்கமூலத்தைப்‌ 
- பின்‌ வருமாறு கண்டு பிடிக்கலாம்‌. 
1,£6,840-ன்‌ வர்க்க மூலைக்‌ கண்டு 
பிடிக்கவும்‌, 
4)176840(420.5 
16 
- 82)168( 
164 ப்பு 
8405)44000( ` 
42025 
e 
176840 = 420.5 


164 


மேற்கண்ட உதாரணத்தில்‌ எண்‌ முழுவதும்‌ 
கடைசியில்‌ வலது புரத்திலிருந்து இரண்டு 
இரண்டாகப்‌ பிரிக்கப்பட்டு இதற்கு அறிகுறி 
யாக எண்களின்‌ மேல்‌ புள்ளி வைக்கப்பட்டிருக்‌ 
கிறது. இப்பொழுது இடதுபுரமுள்ள முதல்‌ 
இரண்டு எண்களாகிய 17-க்கு வர்க்கூலம்‌ 
ஃண்டுபிடிக்கவேண்டும்‌. இதற்கு வர்க்கமூலம்‌ 4, 
இந்த ஈவை வலதுகைப்‌ பக்கமுள்ள பிராக்கட்‌ 
டில்‌ போடவேண்டும்‌. இந்த எண்ணை வர்க்க 
மாக்கிக்‌ கணக்கில்‌ இருக்கும்‌ முதல்‌ இரண்டு 
எண்களாகிய 77-ன்‌ சம்‌ 16 என்று போடவேண்‌ 
டும்‌. பிறகு கழித்தவுடன்‌ மீதி. 1 கஇடைக்கிறது. 
இத்துடன்‌ 17-க்கு அடுத்தாற்போலுள்ள இரு 
எண்களை அதாவது 68-ஐ மீதியாகிய 1-உடன்‌ 
இணைக்க 168 கிடைக்கிறது. இப்பொழுது நாம்‌ 
புதிதாக ஒரு வகுக்கும்‌ எண்ணை ( Divisor) உண்‌ 
டாக்க வேண்டும்‌. அதாவது முதல்‌ ஈவு துகை 
யாகிய 4-ஐ 2-அல்‌ பெருக்கி 8 என்று 166-க்கு 
இடது புறமுள்ள பிராக்கெட்டில்‌ போடவேண்‌ 
டும்‌. இந்த எட்டைக்கொண்டு 7688-ல்‌ உள்ள 
முதல்‌ இரண்டு எண்களாகிய 16- வகுத்துப்‌ 
பார்த்தால்‌ சுமார்‌ எத்தனை தடவை அடங்கும்‌ 
என்படதைத்‌ தெரிந்துகொள்ள முடியும்‌. 2 
தடவை அடங்குமென்பதாகத்‌ தெரிவதால்‌ இந்த 
எண்‌ 2-ஐ முதல்‌ ஈவுத்தொகையாயெ 4-ன்‌ அரு 
கில்‌ எழுதுவதோடு வகுக்கும்‌ எண்ணாகிய 8-ன்‌ 
அருகில்‌ போட ஈவு 42-ம்‌, வகுக்கும்‌ எண்‌ 82-ம்‌ 


165 


கிடைக்கிறது. இந்த வகுக்கும்‌ எண்ணாக 82-ஐ 
இரண்டாவது ஸ்தானமாக 4-உடன்‌ அமைத்‌ 
திருக்கும்‌ 2-ஆல்‌ பெருக்கின்‌ 164 கஇடைக்கிறது. 
இதை 1668-ன்‌ கீழே போட்டுக்‌ கழித்தால்‌ 4 மீதி 
கிடைக்கிறது. இப்பொழுது கணக்கில்‌ உள்ள 
மூன்றாவது இரு எண்களாகிய 40-ஐ கீழிறக்கி 
மீதியாகிய 4-உடன்‌ சேர்க்க வகுக்கப்படும்‌ எண்‌ 
440 ஆகிறது, இரண்டாம்‌ முறையாக முன்‌ 
செய்த மாதிரி ஈவுத்‌ தொகையரகிய 42- 2-அல்‌ 
பெருக்கப்‌ பு ததாக வரும்‌ தொகையாயை 84 
(வகுக்கும்‌ எண்‌) கிடைக்கிறது, இப்பொழுது 
வகுக்கப்படும்‌ எண்ணாகிய 440-ல்‌ 84 எத்தனை 
தடவை உத்தேசமாக அடங்குமென்பதைக்‌ 
கண்டுபிடித்து அதை ஈவுத்‌ தொகையுடனும்‌ 
வகுக்கும்‌ எண்ணுடனும்‌ சேர்த்து, மூன்றா 
வதாகக்‌ குறிக்கப்பட்ட TAS தொகையை 
வகுக்கும்‌ எண்ணுடன்‌ பெருக்கவேண்டும்‌. 
இரு இடங்களில்‌ பூஜ்யத்தைப்‌ போட்டால்‌ 
வகுக்கும்‌ எண்ணாகிய 840, வகுக்கப்படும்‌ 
எண்ணாகிய 440-ல்‌ அடங்காது. ஆகை 
யால்‌ 440-உடன்‌ இரண்டு பூஜ்யங்களைப்‌ 
போட்டு ஈவுத்‌ தொகையிடத்தில்‌ தசம புள்ளி 
வைக்க வேண்டும்‌. இப்பொழுது வகுக்கப்படும்‌ 
எண்‌ 44,000. பிறகு 840 எத்தனை தடவை 
அடங்குமென்பதை உத்கேசமாகக்‌ கண்டு 
பிடித்து 5 என்பதாகத்‌ தெரியத்‌ தசாம்சப்‌ புள்‌ 
ளிக்கு அப்பால்‌ ஈவுத்‌ தொகையாகிய 5-ஓப்‌. 


166 


போட்டு, அதே தொகையை 840-உடன்‌ சோக்க 
வகுக்கும்‌ எண்‌ 8405 கிடைக்கிறது. பிறகு 5-ஆல்‌ 
8405- பெருக்கி 44,000 கீம்போட மீதி 1905 
இடைக்கிறது. வர்க்க மூலத்தைக்‌ 
கண்டு பிடிக்கலாம்‌. 


* * பதே * 


பஞ்சு நூற்கும்‌ கணக்குகளில்‌ என்‌ வர்க்க 
மும்‌, வர்க்கமூல்மும்‌ ட ரி வா்‌ 
ஆராய்வோம்‌. 


கார்டு எந்திர த்திலிருநது, பஞ்சுப்பாய்‌ கயி 
றிறையாக மாறும்பொழுது அதன்‌ குறுக்குத்‌ 
தோற்றம்‌ உருண்டை வடிவமாக இருக்கிறது. 
ரோவிங்‌ கயிறிறையும்‌, நாலும்‌ அதே உருண்டை 
வடிவத்துடன்‌ இருக்கிறது. இவை சதுர வடி 
வத்துடன்‌ இருப்பினும்‌, : ச... கார 
ணம்‌ பொருந்‌ தும்‌. 


இரண்டு வட்டங்களை எடுத்துக்‌ கொள்‌ 
வோம்‌. ஒன்றின்‌ விட்டம்‌ 27, மற்றொன்றின்‌ 
விட்டம்‌ 4”. இரு வட்டங்களில்‌ ஒன்றைவிட மற்‌ 
றொன்று எத்தனை மடங்கு பெரிது என்பதைக்‌ 
கண்டுபிடிக்க வேண்டும்‌. ஓரு வட்டத்தினுடைய 
பரப்பை மற்றொரு வட்டத்தின்‌ பல்‌ 
வகுக்கவேண்டும்‌. 

4” வட்டத்தின்‌ பப = REX ES, 


an வல்‌ மப்பில்‌ 2 xlx1=22. 


ங்‌ 


A இட மவ O பரிது, š 


161 


ஆகையினால்‌ A விட்டமுள்ள வட்டம்‌, 27 
விட்டமுள்ள வட்டத்தைக்‌ காட்டிலும்‌ நான்கு 
மடங்கு பெரிதாக இருக்கெ து.. ஏனென்றால்‌ ஒரு 
வட்டத்தின்‌ விட்டத்தினுடைய வர்க்கம்‌, மற்‌ 
றொரு வட்டத்தின்‌ விட்டத்தினுடைய வர்க்‌ 
கத்தைக்‌ காட்டிலும்‌ 4 மடங்கு பெரிதாக இருக்‌ 
கிறது. இதினின்று தெரிவது யாதெனில்‌ 4” 
விட்டம்‌ உள்ள ஒரு கயிறிறை 2” விட்டமுள்ள 
கயிறிறையின்‌ எடையைக்‌ காட்டிலும்‌ நான்கு 
மடங்கு அதிக பளுவுடன்‌ இருக்கிறது. அல்லது: 
விட்டமுள்ள கயிறிறை 4” விட்டமுள்ள uu 
மையின்‌ நீளத்தின்‌ 4 மடங்கு நீளமிருப்பின்‌ 
அதன்‌ எடை ஒத்திருக்கும்‌. இது மிகவும்‌ 
 முக்யெம்‌. ஏனென்றால்‌, இதன்‌ அடிப்படையில்‌: 
தான்‌ பஞ்சு நூற்கும்‌ கணக்கில்‌ எண்ணும்‌ 
அங்கும்‌ (Counts and Hanks) ஏற்பட்டிருக்கிற SJ. 
நூலின்‌ எண்‌ (Counts) அதனுடைய விட்டத்தின்‌' 
வர்க்கத்தின்‌ எதிராக (Inversely) வேறுபடு 
கிறது. அதே மாதிரியாக நூலின்‌ விட்டம்‌ 
நூல்‌ எண்ணின்‌ வர்க்க மூலத்திற்கு எதிராக 
மாறுபடுகிறது. 50 நிர்‌. எண்‌ நூலையும்‌ 25 நிர்‌. 
எண்‌ நூலையும்‌ எடுத்‌ தக்கொள்வோம்‌. இவ்விரு. 
எண்களின்‌ வர்க்கமூலம்‌ ம்‌, 5ம்‌ ஆக இருக்‌ 
கிறது. இவ்விரு எண்களை எதிராக (Inverse) 
மாற்றி அமைத்து வகுத்தால்‌ விட்டத்தின்‌ ஓத்த 
பரிமாணங்கள்‌ (Proportion) கிடைக்கிற து. 


168 


aoo 1. A/ 50 
ற்‌ =” 
எதிரிடை =7 = 


மேற்கண்ட தின்‌ தா பரிய 
முல்‌ 255 Count அல்ல து 25-ம்‌ எண்‌ நூலில்‌ rer ` 
அங்குல விட்டமுடையதாக இருந்தால்‌, ௨0-ஆம்‌ 
எண்‌ நூலின்‌ விட்டம்‌ ஈர அங்குல விட்ட 
முடையதாக இருக்கும்‌. அல்லது 298 ர 
அங்குல விட்ட மாயின்‌ 505 — 5. அங்குல விட்ட 
மென்பது தெளிவு. 255” ஆம்‌ எண்‌ நூல்‌ 505 
ஆம்‌ எண்‌ நூலில்‌ பாதியிருப்பினும்‌ அவைகளு 
டைய விட்டம்‌ Y௨உ=1.4 பட்சம்‌ 50-ஆம்‌ எண்‌ 
நரலைவிட அதிகம்‌. 

மேற்சொன்ன விஷயங்களை நன்றாகப்‌ புரிக து 
கொள்வோமாயின்‌. விட்டங்களின்‌ ஓத்த 
பரிமாணங்கள்‌ ( Proportions ) கிடைக்க, பழக்கத்‌ 
தில்‌ ஒரு எண்ணை மற்றொரு எண்ணால்‌ வகுத்து 
வநத ஈவின்‌ வர்க்கமூலத்தைக்‌ கண்டுபிடித்தால்‌ 
போதுமான து. 
20s 
25S 


ஆகையினால்‌ . நூலின்‌ எண்‌ கூடிச்‌ சன்ன 
மாகும்போது, நூலின்‌ எண்‌ களின்‌ ஓத்த 
பரிமாணத்திற்கொப்பவோ அல்லது எதிரா 
கவோ சன்னமாகாமல்‌, எண்களின்‌ வர்க்க 
மூலத்திற்கு எதிராகச்‌ (Inverse) சன்னமாகிறது; 


EE 


எடுத்துக்காட்டு : 





= 24/3 =1.4 


3. ஆங்க்ச்‌ அண்டு கவுன்ட்ஸ்‌ 
(HANKS AND COUNTS). 


ஆங்குகளும்‌, அவுன்ட்ஸ்களும்‌ என்று வழங்‌; 
கும்‌ முறை ஒரே அர்த்தத்தைக்‌ கொண்டுள்ள ` 
அம்‌, ஒரே அடிப்படையில்‌ அளப்ப தும்‌ ஆகும்‌. 
பஞ்சாலையில்‌ பஞ்சு , ஓவ்வொரு பகுதியின்‌ வழி 
யாகச்‌ சென்று செயல்படும்போது, சன்னத்தின்‌ 
அளவு (Degree of Fineness) ஆங்குகளின்‌ 
மலமே தெரியவருகிறது. 


நூல்‌ நூற்பதற்காகத்‌ தயாரிக்கும்‌ பகுதி 
வரை (Preparing Process) பஞ்சின்‌ எண்கள்‌ 
ஆங்க்‌ (Hank) என்றும்‌, முடிவாக நூற்கப்படும்‌ 
பகுதியில்‌ நூலின்‌ எண்‌ கவுன்ட்ஸ்‌ (Counts) 
என்‌ றும்‌ அமைக்கப்படுகிறது. 
ஆங்கிலமுறை எடை அளவு (Weights & Measures) 
பின்வருமாறு: _ 
24 கிரெய்ன்கள்‌ = 1 பென்னி எடை 
(டிராய்‌) 
18 பென்னி எடைகள்‌; 
22 கரெய்ன்கள்‌ = 4371 கிரெய்ன்கள்‌ = 
1 அவுன்ஸ்‌ 
(gairt Guru): 
16 எவள்‌ - £000 கிரெய்ன்கள்‌ = 
1 பவுண்டு 


170 


54 அங்குலங்கள்‌ = Í நூல்‌ அல்ல து 

ராட்டின்‌ சுற்றளவு 

4,320 அங்குலங்கள்‌ = 80 நூல்கள்‌ = 1 குஞ்சம்‌ 

x (120 கெலம்‌) 

30,240 அங்குலங்கள்‌ - 506 நூல்கள்‌ = குஞ்சம்‌ 

1 சிட்டம்‌ (840 கெஜம்‌) 

குஞ்சம்‌ (Lea) ட்டம்‌ (Hank) அளவு முறை 

யின்‌ அடிப்படை ஒரு பவுண்டும்‌ 840 கெல 
மீளமுமாகும்‌. _ 


1. 840 கெஜமுள்ள நூலோ, கயிரிமையோ 
fo an பவுண்டு எடையுள்ள தாயிருந்தால்‌ நாம்‌ 
அதை 1-ம்‌ எண்‌ நூல்‌ அல்லது 1ஆம்‌ எண்‌ 
... ஆங்க்‌ என்று அழைக்கிறோம்‌. 
2. 1680 கெஜம்‌ அல்லது இரண்டு 640 கெஜம்‌, 
1 பவுண்டு எடையிருப்பின்‌ அதை 2-ம்‌ எண்‌ 
வி என்று லிலித்‌. 


3 x840 கெலும்‌ 1 பவுண்டு எடையிருப்பின்‌ 
| . அது Ə ஆங்க்‌ அல்லது 5-ம்‌ எண்‌ நூல்‌ 
20 x 840 கெலும்‌ 1 பவுண்டு எடையிருப்பின்‌ 
அது 20 ஆங்க்‌ அல்லது 20-ம்‌ எண்‌ நால்‌ 
100 x840 கெஜம்‌ 1 பவுண்டு எடையிருப்பின்‌ 


x அது 100 ஆங்க்‌ அல்லது 100-ம்‌ எண்‌ நூல்‌. 


இதிலிருந்து நரம்‌ தெரிந்து கொள்வது பின்‌ 
_ வருமாறு? 


171 


1 பவுண்டு எடைக்குள்‌ எத்தனை 840 கெஜ 
ஆங்குகள்‌ இருக்கின்றனவோ அந்த எண்ணிக்கை 
யால்‌ நூலின்‌ நம்பா இடப்படுகிறது. அதாவது 
1 பவுண்டில்‌ 10 ஆங்குகள்‌ இருப்பின்‌ அது 10-ம்‌ 
எண்‌ நூல்‌. நாறு இருப்பின்‌ நூறும்‌ எண்‌ நூல்‌ 
என்று தெரிந்து கொள்ளல்‌ வேண்டும்‌. 


நூலின்‌ எண்‌ அல்ல து ( Counis ) களைப்‌ 
பார்க்க எப்பொழுதும்‌ 840 கெலும்‌ எடுத்‌ து 
எடை போடத்‌ தேவையில்லை. 


420 கெஜ நீளத்திற்கு 4 பவுண்டு 
மரம _ யு அடிப்படையாக்கலாம்‌. 


105 கெஜ நீளத்திற்கு 2 பவுண்டு 
எடையை அடியப்படையாக்கலாம்‌. 


 கீளம்‌ எவ்விதம்‌ எடுத்‌ துக்‌ கொள்கிறோமோ, 
அதற்கு ஏற்ற விகிதாசாரத்தில்‌ பவுண்டு அல்‌ 
லது £000 கிரெய்ன்ஸ்‌ மாற்றி அமைத்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌. 
எடுத்துக்காட்டு z- | 
120 G) eo நீளத்திற்கு 
1000 கிரெய்ன்ஸ்‌ அடிப்படை 
30 கெஜ நீளத்திற்கு 
x 250 கிரெய்ன்ஸ்‌ அடிப்படை 


1௦ கெல நீளத்திற்கு 
125 கிரெயின்ஸ்‌ அடிப்படை 


112 


6 கெஜ நீளத்திற்கு 
50 கிரெய்ன்ஸ்‌ அடிப்படை, 


5 கெஜ சீளத்திற்கு 
41.6 இரெய்ன்ஸ்‌ அடிப்படை 


1 கெஜ நீளத்திற்கு . 
8.33 கிரெய்ன்ஸ்‌ அடிப்படை 
அடிப்படையாக இருக்கும்‌ 1000. 250, 125, 30, 
41.6, 8.33 இவைகள்‌ பாகம்‌ (Dividend ) என்று 
சொல்லப்படுகின்‌ றன . 


எடு த்துக்காட்டு : ல 


6 கெஜ நீளத்திற்கு பாகம்‌ (Dividend) 
கண்டுபிடி. 

840 கெஜ நீளத்திற்கு 1000 திரெய்ன்ஸ்கள்‌ 
1 கெல T a 
ஆகையால்‌ 
7 DER 6=50 
6 கெஜ ீளத்திற்கு “ பாகம்‌ ” 50 


இவ்விதமாக எவ்வித திற்கும்‌. பாகத்தை 
அமைக்கலாம்‌. 


ட கெல 


5 கெஜ Poo (Lap) 60 அவுன்ஸ்‌ எடை 


யிருப்ப தாக வைத்துக்‌ ககொள்வேேேரம்‌. 


இப்பொழுது அதனுடைய ஆங்க்‌ கண்டுபிடிக்க 
வேண்டும்‌. 


173 
60 அவுன்ஸ்‌- 26,250 இரெய்ன்கள்‌. 
Ə கெஜ நீளத்திற்கு UTE” 41.6 
கிரெய்ன்கள்‌ 
இப்பாகத்கை லாப்‌ எடையால்‌ வகுக்க 
ஆங்க்‌ கிடைக்கும்‌. 
416 
26,250 
இந்த விடையை மற்றொரு முறையாலும்‌ 
கண்டு பிடிக்கலாம்‌. 
60 அவுன்சில்‌ 5 கெஜ நீளலாப்‌ இருக்கிற து. 
1 அவுன்சில்‌  கெஜ நீளலாப்‌ இருக்கிறது. 
16 அவுன்ஸ்‌ அல்லது ஒரு பவுண்‌ டூல்‌ 
016-1; Qs நீளம்‌. இந்த 11 கெஜத்தை 
5920-அல்‌ வகுக்க ஆங்க்‌ கிடைக்கும்‌. 


ச ஏவ ல. 
940 3 “820 a30 -0075 


௪.0015 லாப்பின்‌ ஆங்க்‌. 


எடுக்‌ துக்‌ காட்டு 2 | 

4 கெஜ நீளமுள்ள கார்டு கயிரிழை 220 
கிரெய்ன்கள்‌ என்றால்‌, அதனுடைய ஆங்க்‌ 
எவ்வளவு ? 

4 கெஜத்திற்குப்‌ பங்கீடு அல்லது பாகம்‌ 

E 33.3 கிரெய்ன்கள்‌ 

ஆங்க்‌ 53.151 சயிரிழையின்‌ ஆங்க்‌ 
பாகம்‌ அல்லது பங்கீடு கொடுபடாமலிருப்பின்‌, 
கீழே கரணுமாறு விடை கண்டு பிடிக்கலாம்‌. 

il 


174 


220 இரெய்ன்களில்‌ 4 கெஜம்‌! + a 


18 ல்க சதம்‌ 
2000 5 அல்லது ஒரு பவுண்டு 
எடையில்‌ str X 2000 = 127. 21 ~ நீளம்‌ 


இருக்கிறது. 


இந்த 127.27 கெஜ ச 840 ல்‌ 
வகுக்க ஆங்க்‌ கிடைக்கிறது. 

127-27 

840 





-.151 கயிரிறை ஆங்க்‌. 


8.38 கிரெய்ன்களில்‌ எத்தனை Qs நீள 

நூல்‌ இருக்கிறதோ அத்தனை ௧ ஐ ங்களின்‌ 

எண்ணிக்கையை நூலின்‌ எண்‌ அல்லது 
கவுன்ட்ஸ்‌ எண்று சொல்லப்படுகிறது. 


லாப்‌ ஆங்க்‌ ( Hank Lap ) Í பவுண்டில்‌ 
கொள்ளக்கூடிய லாப்பின்‌ நீளத்தை 840 கெஜத்‌ 
இல்‌ என்ன தசாம்‌சத்தில்‌ 2 < TIRE 


தெரிவித்தல்‌. 
எடுத்துக்‌ காட்டு : 


ஒரு கெஜ லாப்‌ 10 அவுன்ஸ்‌ ஆனால்‌ அதனு 
டைய ஆங்க்‌ என்ன 2 


10 அவுன்ஸ்‌ உள்ள 1 கெஜலாப்‌ j பவுண்‌ . 


டில்‌ 1.6 கெஜ நீளத்துடன்‌ இருக்கும்‌. 


இந்த 1.6 Qag நீளத்தை 640 கெலஜத்தில்‌ 
என்ன தசாம்சத்துடன்‌ இருக்கிறதென்பதைக்‌ 


175 


கண்டு பிடிக்க 1.6 கெஜத்தை 840-ஆல்‌ வகுக்க 

ஆங்க்‌ கிடைக்கும்‌, : த கவட 
ட்‌ பட்டவள்‌ இட்ட ns: 
s40 0019 ஆங்க்‌ லாப்‌ என்று அழைப்பது 

சிறந்த மூறையாளும்‌, ப 


மற்றுமொரு. வழி 1 கெஜத்தின்‌ “பாகம்‌! 
(Dividend) ஆகிய 8.88-a 1 கெல நீள லாப்பின்‌ 
எடையை அவுன்ஸ்களாக மாற்றி வகுக்க ஆங்க்‌ 
கடைக்கும்‌, மவ! அல்லி, 6. 
1 அவுன்ஸ்‌ = 437.5 இரெய்ன்கள்‌. 
8.53 8.38 பப e ல்‌ 
ரா வ ப S na 
இந்த .0019 என்னும்‌ தசாம்சம்‌, கெஜத்‌ 
கிற்கு 10 அவுன்ஸ்‌ எடையுள்ள லாப்‌ Í பவுண்‌ 
டூல்‌ கொள்ளும்‌ நீளத்தைக்‌ குறிக்கிற து. 
0.2 ஆங்க்‌ கயிறிழை என்றால்‌ எதைக்‌ குறிக்‌ 
கிறது? | 
விடை: ர்‌ 
_. 840 கெஜத்தில்‌ (ஆங்கில்‌) 5-ல்‌ 1 பாகமாகிய 
168 கெலும்‌ 1 பவுண்டு எடையுள்ள 
தென்பது தெளிவாகிறது. 


இதிலிருந்து நாம்‌ தெரிந்துகொள்வது 0.2 
ஆங்க்‌ என்ற கயிறிறை கெஜம்‌ ஒன்றுக்கு 41.6 
கிரெய்ன்களுடன்‌ கூடியதாகும்‌. 


176 


அதே மாதிரியாக .25 ஆங்க்‌ என்றால்‌ 640 
கெஜத்தில்‌ 4-ல்‌ T பாகமாகிய 210 கெஜம்‌,. 


1 பவுண்டு எடையுள்ள அ எனத்‌ தெரிகிறது. 
ஆகையால்‌ .25 ஆங்க்‌ கயிறிறையின்‌ 1 கெஜ 
நீளத்தின்‌ எடை 58.8 கிரெய்ன்களாகும்‌. 

0.75 ஆங்க்‌ ரோவிங்‌ கயிறிமை அதாவது 
.72X940=630 கெலங்கள்‌ 1 பவுண்டு எடை 
யுள்ளது. | 

3.5 ஆங்க்‌ ரோவிங்‌ = 3.5 x 840 = 2940 
கெலஜங்கள்‌ Í பவுண்டு எடையுள்ள அ. 


விதி: லாப்‌, கயிறிறை, ரோலிங்‌ கயிறிழை 


முதலியவற்றின்‌ ஆங்குகள்‌ கண்டுபிடிக்க 

1 பவுண்டு எடையில்‌ எத்தனை கெஜ நீள 

பிருக்கறதோ அடைக 840-ஆல்‌ வகுக்க 

வேண்டும்‌. இதை மாற்றிச்‌ சொல்லின்‌ 840 

கெலஜங்களில்‌, 1 பவுண்டில்‌ (அமையும்‌. 

நீளத்தை தசரம்‌சத்தில்‌ சொல்லுதல்‌. 
பரிசோதனைக்‌ கணக்குகள்‌ : 

1) 3 கெஐ நீளமுள்ள கார்டிங்‌ கயி றிமை 
120 கிரெய்ன்கள்‌ எடையிருப்பின்‌, அந்தக்‌ 
கயிறிழையின்‌ ஆங்க்‌ என்ன? ' 

1 கெஜ நீளத்திற்குப்‌ பாகம்‌ அல்லது  . 

(Dividend) 8.23 

3 Geo மீளத்திற்குப்‌ பாவம்‌ 8.389 x 8 = 


25 இரெய்ன்கள்‌ _ 


அம்‌... 


117 


இந்த 25 கிரெய்னாகிய பாகம்‌ அல்லது 
டிவிடென்டில்‌ 120 கிரெய்ன்கள்‌ எந்த 
x குசாம்சத்துடன்‌ இருக்கிற து என்பதைக்‌ கண்டு 
பிடிக்க ஆங்க்‌ கிடைக்கும்‌. 

25 5 


ரதத as = 208 ஆங்க்‌ கயிறிமை விடை. 


2) 30 கெஜ நீளமுள்ள ரோவிங்‌ கயிறிழை 
621 கிரெய்ன்கள்‌ என்றால்‌, ஆங்க்‌ எவ்வளவு 
என்பதைக்‌ கண்டுபிடி. 

90 கெஜத்திற்கு பாகம்‌ அல்லது 

டி.விடென்ட்‌-8.82% 30 = 250 


ஆங்க்‌ ௪ 2574 ஆங்க்‌ an விடை. 


3) 120 கெஜம்‌ அல்லது Í குஞ்ச நூலின்‌ 
எடை 50 இரெய்ன்கள்‌ என்றால்‌, அதனுடைய 
எண்‌ அல்லது கவுன்ட்சைக்‌ கண்டுபிடி. 

720 கெஜத்திற்குப்‌ பாகம்‌ அல்லது 

19 விடென்ட்‌ 8.33 x 720- 1000 
இந்த டி.விடென்ட்‌ 1000- aps 50 கிரெய்ன்‌ 
களால்‌ வகுக்க கவுன்ட்ஸ்‌ கிடைக்கும்‌. 

- = 20-ம்‌ எண்‌ நூல்‌ விடை. 

4) 120 கெலும்‌ அல்லது 1 குஞ்ச நூலின்‌ 


எடை 10 கிரெய்ன்கள்‌ என்றால்‌, அதனுடைய 
எண்‌ அல்லது கவுன்ட்சைக்‌ கண்டுபிடி. 





h j 


4. புல்லிகள்‌ உதவியால்‌ எந்திரங்களை ஓட்டுதல்‌ 
| (PULLY DRIVING) ` 
ஒரு சக்கர இலிருந்து மற்றொரு சக்கரத்‌ 
இற்கு இணைப்பின்‌ மூலம்‌ அசைவு (Motion) 
கொடுக்க இயலாத விடத்தில்‌ o உதவி 
பெரிதும்‌ ... 


— 





பம்‌ 72 


படத்தில்‌ லைன்சாப்டின்‌ மேல்‌ உள்ள & என்‌ 
னும்‌ புல்லி எதிரி லுள்ள அல்லது கவுண்டர்‌ 


180 


சாப்டின்‌ மீதுள்ள C என்னும்‌ புல்லியை ஓட்டு 
கிறது. கவுண்டர்‌ சாப்டின்‌ மேலுள்ள B என்‌ 
னும்‌ மற்றொரு புல்லி எந்திரத்தின்‌ மீதுள்ள 
என்னும்‌ புல்லியை ஓட்டுகிறது. அம்புக்குறி ` 
களால்‌ அவைகள்‌ சற்றும்‌ வசம்‌ காண்பிக்கப்‌ 
பட்டிருக்கிறது. ஓவ்வொரு புல்லிகளின்‌ சுற்ற 
வின்‌ மூலம்தான்‌ வேகத்தின்‌ அளவைக்‌ கண்டு 
பிடிக்க முடியும்‌. A-யும்‌ யும்‌ ஓரே விட்ட 
முடையதனால்‌, அவைகளின்‌ சுற்றளவும்‌ ஒன்றாக 
இருப்பதுடன்‌, பேயும்‌ ஒரு சுற்று, & சுற்றும்‌ 
நேரத்தில்‌ சுற்றி விடும்‌. &-யின்‌ விட்டம்‌ சேயின்‌ 
விட்டத்தைக்‌ காட்டிலும்‌ இரண்டு மடங்காக 
இருந்தால்‌. சேயினுடைய சுற்றளவைப்‌ போல்‌ 
இரு மடங்குடன்‌ 2-யின்‌ சுற்றளவு இருக்கிறது. 
பெல்ட்‌ &-யின்‌ மீது ஒரு தடவை சுற்றின்‌, இரு 
தடவை. அதே நேரத்தில்‌ சேயின்‌ மீது சுற்றி 
விடும்‌. ஆகையால்‌ A ஒரு தடவை. சுற்றினால்‌ 
C இரண்டு தடவை சுற்றுகிறது. A என்னும்‌ 
புல்லி ஆங்கிலத்தில்‌ “டிரைவர்‌” (Driver) 
என்றும்‌ C என்னும்‌ புல்லி “டுரிவன்‌ ” 
(Driven) என்றும்‌ அழைக்கப்படுகிறது. சன்‌ 
னும்‌ புல்லி அமைந்திருக்கும்‌ அதே சாப்டில்‌ B 
என்னும்‌ புல்லியை அமைத்தால்‌, C என்ன 
வேகத்தில்‌ சுற்றுகிறதோ அதே வேகம்‌ B-க்கும்‌ 
இருக்கிறது. 8-யிலிருநீது இப்பொழுது D- 
ஓட்டும்போது B டுரைவராகவும்‌, D ர.ரிவனாக 
வும்‌ காணப்படுகிறது. B என்னும்‌ புல்லி 


181 


-யைக்‌ காட்டிலும்‌ பெரிதாக இருந்தால்‌ ௮ என்‌ 
னும்‌ புல்லி B-யை விட இரு மடங்கு அதிகமாக 
ஓடும்‌. B இரண்டு தடவை சுற்றுவதால்‌ D 4 
சுற்றுகள்‌ சுற்றும்‌. D என்னும்‌ புல்லி A-o 

விட நான்கு மடங்கு அதிகமாக ஓடுகிறது. 
A நிமிடத்திற்கு £2 சுற்றுச்‌ சுழல்கிறது என்‌ 

Ñ முல்‌ சேயின்‌ வேகத்தைக்‌ கண்டுபிடி. ட்‌ 
ப (A=14", C=4") 

A-யின்‌ சுற்றுகள்‌ >x க-யின்‌ விட்டம்‌ _ 

C-யின்‌ விட்டம்‌ 





1 சேயின்‌ வேகம்‌, 
72 x ௨௨252 சுற்றுகள்‌ (நிமிடத்திற்கு) 


பிறகு D 10, B 16" இருப்பின்‌ ௮-யின்‌ 
 ஓவகத்தைக்‌ கண்டுபிடி. . 
5-யின்‌ ௪ ற்றும்வேகம்‌ x B-யின்‌ விட்டம்‌ 
D-யின்‌ விட்டம்‌ a 
: D-udesr வேகம்‌. 
= 403.2 0-யின்‌ நிமிஷத்தில்‌ சுழலும்‌ 
சுற்றுகள்‌. 
மே ற்கண்ட இரண்டு கணக்குகளை ஒன்றாக 
அமைக்கலரம்‌. 
A-யின்‌ வேகம்‌ ₹,8-மின்‌ விட்டம்‌ யின்‌ விட்டம்‌ 
` யின்‌ விட்டம்‌ x 1-யின்‌ விட்டம்‌ 
| = D-யின்‌ சுற்றும்‌ வேகம்‌. 


— 16 


182 


டு படம கீழ்க்காணுமாறு 
படுகிறது. 

யின்‌ வேம்‌ x Añ x B _ < 

l D-ulcor சுற்றும்‌ வேகம்‌. 
exui =403.2 சுற்றுகள்‌ D ஒரு oie 
தில்‌ சற்றும்‌. 

இட்டும்‌ புல்விகளின்‌ விட்டங்கள்‌ எல்லாம்‌ 
(Drivers) கோட்டிற்கு மேலும்‌ ஓட்டப்படும்‌ 
புல்லிகளனைததினுடைய. விட்டங்கள்‌, கோட்‌ 
உ ற்குக்‌ கீழும்‌ இருப்பதைக்‌ காண்கிறோம்‌. 

புல்லிகளுக்கும்‌, இணைப்புச்‌ சக்கரங்களுக்‌ . 
கும்‌ இவ்விதி (Rules) ட ( Pulleys 
and Gearing ) 

IQ ரைவர்‌ புல்லிகளை எல்லாம்‌ ஒன்றாகப்‌ 

பெருக்கி ௮த்தொகையை 19 ரிவன்‌ புல்லிகள்‌ 
அனைத்தையும்‌ பெருக்கி வெந்த மதொகையால்‌ 
வகுத்து, வந்த ஈவை முதல்‌ டிரைவர்‌ பல்லியின்‌ 
வெக்கத்துடன்‌ பெருகவேண்டும்‌. இதனால்‌ 
டை... 4 பல்லியின்‌ சுழலும்‌ 
வேகத்தைக்‌ கண்டு 
எடுத்துக்‌ காட்டு : 
2 A-யின்‌ வேகம்‌ 60 சுற்றுகள்‌. யின்‌ விட்‌. 
டம்‌ 24 அங்குலங்கள்‌. %-யின்‌ விட்டம்‌ 838 அங்‌ 
குலங்கள்‌. -யின்‌ விட்டம்‌ 71 அங்குலங்கள்‌. 
-யின்‌ வேலம்‌ 240. சுற்றுகள்‌. யின்‌ விட்‌ 
L துதைக்‌ கண்டுயிடி... - 


183 


முன்‌ மாதிரியே வழியெழுத வேண்டும்‌. 
ஆயின்‌ சுற்றுகள்‌ xA xB 
k C x D 
60x 24 x 33 
5 540. 
 இப்பொழுஅ C-யைக்‌ இந்த. 
எண்களை அதன்‌ மதிப்புகள்‌ குறையாமல்‌ 
மற்றொரு பக்கத்திற்கு மாற்றவேண்டும்‌. 
S S G ம்பம்‌ 
540x LI 
மேற்சொன்ன கணக்கு களில்‌ புல்லிகள்‌ 
இருக்கும்‌ இடத்தில்‌ பல்‌ சக்கரம்‌ இணைப்பு 
களுடன்‌ இருப்பினும்‌ இந்த விதி மூலம்‌ கணக்கு, 
களச்‌ செய்யலாம்‌. Í 


= D- யின்‌ சுற்றுகள்‌ 





பாம்‌ 2 
படம்ல்‌ சாதாரணமான பல்சக்கற 
இணைப்புகளைக்‌ காணலாம்‌. ` 


184 


A, B என்னும்‌ பல்சக்கரம்‌ ஓன்றோ 
டொன்று இணைக்திருக்கிறது: இரு பல்‌ சக்கரங்‌ 
கள்‌ அதன்‌ பற்கள்‌ ஓரே எண்ணிக்கையுடன்‌ 
இருந்தால்‌ ஜவ்வொன்றும்‌ சமமாகச்‌ சுற்றும்‌. 
ஒரே விட்டத்துடனும்‌ சுற்றளவில்‌ பற்கள்‌ ஓரே 
அளவுடனும்‌ வஞகுக்கப்பட்டிருக்கிற து. இவ்வித 
பல்‌ இணைப்புகளில்‌, சக்கரங்களிலுள்ள பற்‌ 
களின்‌ எண்ணிக்கை விட்டத்தையும்‌, சுற்றள 
வையும்‌ காட்டுகிறது. A என்னும்‌ முரைவிங்‌ 
சக்கரம்‌ 40 பற்களுடனும்‌, B என்னும்‌ முரிவன்‌ 
சக்கரம்‌ 20 பற்களுடனும்‌ இருப்பதாக வைத்துக்‌ 
கொள்வோம்‌. A ஒரு தடவை அகற்றினால்‌, அதன்‌ 
மேல்‌ இருக்கும்‌ 40 பற்கள்‌ B-யின்‌ மேல்‌ உள்ள 
-20 பற்களில்‌ இரு தடவை செயல்பட்டு 
- இருக்கும்‌. ஆகையால்‌ À ஒரு தடவை கூற்றின்‌ 
B இரண்டு தடவை சுற்றும்‌. 
இதை விதி மூலம்‌ தெரிவித்தால்‌ . 
டிரைவர்‌ A 40. ச : 
qerar EAD o 7 
7: கிடைக்கிற து. 
க-யினுடைய வேகத்துடன்‌ அதன்‌ பற்‌ 
சக்கரங்களின்‌ எண்ணிக்கையால்‌ பெருக்கி, வம்‌ கு 
“தொகையை, B-யின்‌ பற்களின்‌. எண்ணிக்கை 
யால்‌ வகுத்தால்‌ £-யினுடைய வேகம்‌ 
கிடைக்கிற து. 
.. என்னும்‌ சக்கரம்‌ ஓட்டும்‌ சக்கரமாயின்‌ 
(Driver) அதாவது சின்ன அல்லது குறைந்த 


185 


பற்களுடன்‌ கூடிய சக்கரம்‌ பெரிய அல்லது 
கூடின பற்களுடன்‌ கூடிய சக்கரத்தை ஓட்டு 
மாயின்‌ &-யின்‌ வேகம்‌ B-யின்‌ வேகத்தில்‌ பாதி 
தான்‌ இருக்கிறது. 





படம்‌ 3-ல்‌ கலப்புடன்‌. கூடிய பற்சக்கர 
இணப்புகளைக்‌ காணலாம்‌. 


A, B, C, D என்னும்‌ கலப்புடன்‌ கூடிய: 
இணைப்பில்‌ C, D ஓரே அச்சு அல்லது சாப்டில்‌: 
இருக்கிறது. & என்னும்‌ சக்கரம்‌ ஓட்டும்‌ சக்‌ 
கரம்‌ என வைத்துக்கொள்வோம்‌. A, D- 
ஓட்டுகிறது. C, 8-ஐ ஓட்டுறது. ஆகையினால்‌- 
-யம்‌ 8-யம்‌ ஒட்டப்படும்‌ சக்கரங்களா 
யிருக்கின்றன. 


186 


“மூன்‌ சொன்ன மாதிரி இதன்‌ விடையைக்‌ 
கீழே காணுமா ற ம்‌. 

A டத @ 

p Xp UA ஒரு சுற்றுச்‌ சுற்றும்‌ பாது 

B-Wின்‌ வேகம்‌. 

இங்கு &-யும்‌, C-யும்‌ ஓட்டும்‌ (Driver) 
சக்கரங்கள்‌. -யும்‌, B-யும்‌ ஓட்ட ப்படும்‌ (Driven) 
சக்கரங்கள்‌. 

இப்பொழுது B-யை முதல்‌ ஓட்டும்‌ சக்கர 
மாகவைத்துக்கொண்டால்‌ B, C- தம்‌ 
D. &-ஐ ஓட்டுகிற து. 


BFD இம அவம்‌ 
c*a B ஒரு: சுற்றுச்‌ சுற்றும்பொழுது 


A-யன்‌ வேகம்‌. 


` “படம்‌ 3-ல்‌ ௬60 பற்களுடன்‌ நிமிடத்திற்கு 
T2 சுற்றுச்‌ சுழல்வ தாக வைத்துக்கொள்வோம்‌. 
D 25 பற்கள்‌, C 84 பற்கள்‌, B 18 பற்கள்‌ இம்‌ 
மாதிரி இருப்பின்‌ B-wWிஸ்‌ வேகம்‌ (Speed) என்ன ? 


A-யின்‌ சுற்றுகள்‌ xA x C _ 
D xE | 





-பின்‌ சுற்றுகள்‌. 
' 72x60x84 


a ண ப்பட சுற்று B சுழல்கிறது. ்‌ 


187 







! $ E 
ட | g BACK ROLLER. 
(35௮32. Es zs 
O 37% ROLLER. 
š 1g Dia. 


e ROLLER 












A 


zE 


PULLEY 1251. 


DA : 


{CALENDER Rouen 


பட்டம்‌ 4. ` 


_ நீட்டுத்‌ தன்மை ( DRAFT ) 


இரு உருணைகனின்‌ பர ப்பூ வேகங்களின்‌ 
வித்தியாசத்திற்கு நீட்டுத்தன்மை (Draft ) என்று 
பெயரிட்ப்பட்டிருக்கிற து. அதாவது கனமான 
கயிறிதையை இழுத்து (Drawing) நீளமாகச்‌ 
சன்னமாக்குதல்‌. ஒரு உருளையை மற்றொரு 
உருளையைக்‌ காட்டி லும்‌ சிறிது வேகமாக ஓட்டி 
இலும்‌ அல்லது ஒரு உருளையின்‌ விட்ட த்தைக்‌ 
காட்டி லும்‌ மற்றொரு உருளையின்‌ விட்டத்தைப்‌ 
பெரிதாக்கிச்‌ சுற்றளவின்‌ அல்லது பரப்பின்‌ 
வேகத்தை அதிகமாக்கனாலுலும்‌ நீட்டுத்தன்மை 


188 


கிடைக்கிறது. இந்த நீட்டுத்‌ தன்மை நூல்‌ 
நூற்கும்‌ விடயத்தில்‌ முக்கிய இடம்‌ பெற்று 
இருக்கிறது. 


படத்தில்‌ புருக்ஸ்‌ அண்ட்‌ டாக்கி (Brooks 
and Doxey ) கம்பெனியாரின்‌ வரையுடன்‌ கூடிய 
அடி உருளை களும்‌ , காலண்டர்‌ உருளையும்‌ 
எவ்வித இணைப்புடன்‌ ஓடுகிறது என்பதைக்‌ 
காணலாம்‌. 


A 20 பல்‌ B 100 பல்லை ஓட்டுறது. 
C 409 பல் D 70 5 

E 43 பல்‌ F 16 
G 22 rio H 18 
K 22 பல்‌ M 48 


33 


N, J, L என்னும்‌ சக்கரங்கள்‌ கொண்டு 
செல்லும்‌ சக்கரங்கள்‌ (Carrier wheels ) 
கணக்குகளில்‌ இவை தவிர்த்து விடப்‌ 
LIAA MSI? 


டிராயிங்‌ பிடரமில்‌ டஉப்பாவிலுள்ள 
கயிறிழைகள்‌ பின்‌ உருளைக்கு (Back Roller ) 
ஊட்டப்படுகிறது. அதற்கப்பால்‌ தொடர்ந்து 
ஓடும்‌ உருளைகளெல்லாம்‌ ஒன்றுக்‌ கொன்று 
கூடின யரப்பு வேகத்துடன்‌ இருப்பதால்‌ 
கயிறிமை இழுக்கப்பட்டுக்‌ கனம்‌ குறைவ துடன்‌ 
சன்னமாய்‌ விடுகிறது. ஒவ்வொ மு ஜோடி 
உருளையின்‌ இடை யிலுள்ள நீட்டு த்‌ தன்மையை 


189 


(Draft) ஒவ்வொரு உருளையின்‌ பரப்பு 
வேகத்தைக்‌ கொண்டு கணக்கிட வேண்டும்‌. 
- இதிலிருந்து ஒரு உருலாயின்‌ பரப்பு வேகம்‌ மற்‌ 
றொரு. உருளையின்‌ பரப்பு வேகத்தைக்‌ காட்டி 
லும்‌ எத்தனை மடங்கு வேகத்துடனிருக்கிறது 
என்பது தெரியும்‌. உதாரணமாக முன்‌ உருளை 
{Front Roller) பின்‌ உருளையின்‌ (Back Roller) 
வேகத்தைக்காட்டிலும்‌ அறு மடங்கு அதிக 
மாயின்‌, இவ்விரு உருளைகளுக்கு இடையே 
இருக்கும்‌ PLAS தன்மை ஆறு என்று 
கணக்கிடப்படுகிற து. 


எடுத்‌.துக்காட்டு š 
புல்லி நிமிடத்திற்கு 350 சுற்றுச்சுழல்வதாக 
வைத்துக்கொள்வோம்‌. 
பீதிய — 3.1428=. C=98 பற்கள்‌ 
அல்ல து 56 பல்‌ சக்கரம்‌. 
350 சுற்றுகள்‌ x &% C x விட்டம்‌ x 33 | 
Bx D 
பின்‌ உருளையின்‌ பரப்பின்‌ வேகம்‌. 
350% 20x 58x 11x22 
100x70x8 x? . 
250" பின்‌ உருளையின்‌ பரப்பு வேகம்‌. 
350 சுற்றுகள்‌ x A x C x G x 13" விட்டம்‌ x? 2z 


BxDxH 
- 3-வது உருளையின்‌ பரப்பு வேகம்‌. 


12 


190 


d3850x20x58x29x 11x22: 306" A 3) 
= 00 >x டுவி க கன்‌ அ s 
806” மூன்றாவது உருளையின்‌, பரப்பு வேகும்‌. 





-350 சற்றுக்‌ x A x C x E x 127 விட்டம்‌ ௨51 
| ExDxF > 

2-வது உருளையின்‌ பரப்பு ! வேகம்‌. š. 

ப 350 x20x58x43x 9x22. க... 
00x TO x16GxBAT ~ Prga 

538" இரண்டாவது உருளையின்‌ சிமிடத்தின்‌ 

. பரப்பு வேகம்‌. 








350 சுற்றுகள்‌ x 18”விட்டம்‌ % 22 = முன்‌ 
ல்‌ உருளையின்‌ பரப்பு வேகம்‌. 
850x 11x22 


8x7 x 15 f2" முன்‌ உருளையின்‌ 
E : x OË வேகம்‌, 
ட... நகல்‌ 
ட பன்னின ப்ட்‌ டட = 250 
வு த s - 306” 
து oi 0 த - 538" 
மூதலாவ து 5 RES > 1512" 


LIGT. உருளைக்கும்‌ 3- ம்‌ ப்படும்‌ இடை 
யிலுள்ள மீட்டுத்‌ a a 224. 


_ 3-ம்‌ உருளைக்கும்‌ 2-ம்‌. உருக்கும்‌ னல்‌ 
` யிலுள்ள நீட்டுத்‌ தன்மை - 588 1 758. 


191 
“2-ம்‌ உருளைக்கும்‌'முன்‌ உருளைக்கும்‌ இடை, 
= மிலுள்ளீட்டுத்தன்மை-447%2.44. 


மொத்த கட்டுத்‌ oe (Total Draft) 


512 
"B0 aa 0S, 





1 


மொத்த நீட்டுத்தன்மை, a உரு 
ளைக்கும்‌ நடுவேயுள்ள நீட்டுத்‌ தன்மைகளுடன்‌ 
பெருக்கினால்‌ கிடைக்கிறது. கூட்டுவதின்‌ லம்‌ 
கிடைக்கா அ. 

1.224 x 1.758 x 2.81=6.04. 

Ginwar மாதிரி நீட்டுத்‌ தன்மை கண்டு 
பிடித்தல்‌. சுலபமாகவில்லை. கவனித்துப்‌ பார்த்‌ 
தால்‌ விட்டங்களின்‌ சுற்றளவு கண்டுபிடிக்க 37 
உபயோகிக்கிறோம்‌. அவை அடிபட்டு டு கால்‌ 
22: உபயோகிக்காமலே விட்டுவிடலாம்‌. இரண்‌. 
டாவதாக. மிகவும்‌: அதிகப்படியான மீட்டுத்‌ 
தன்மை முதல்‌ உருளைக்கும்‌ 2-ஆம்‌ உருனைக்கும்‌ 
நடுவேதான்‌ காணப்படுகிற து. .. டிராப்டை 
அல்லது நீட்டுத்‌ தன்மையை மாற்றும்போது. 
2-வது, 3-வது, 4-வது உருளை வேகம்‌ வித்தி 
யாசப்படுகிற து. ஆனால்‌, பின்‌ உருளைக்கும்‌, 8-ம்‌. 
உருளைக்கும்‌ நடுவேயுள்ள நீட்டுத்‌ தன்மையும்‌, 
3-ம்‌ உருளைக்கும்‌ 2-ம்‌ உருளைக்கும்‌ . நடுவேயுள்ள. 
மீட்டுத்‌ தன்மையும்‌ மாறுவதில்லை. முதலாவ து 
இரண்டாவது உருளைக்கு நடுவேதான்‌. நீட்டுத்‌ 
தன்மை வித்‌ தியாசப்படுகிற து. ELOS 


192 

தன்மையைக்‌ கண்டுபிடிக்க முதலாவதாக 
ஓட்டும்‌ ( டிரைவர்‌ ) உருளையின்‌ வேகத்தைக்‌ 
கணக்குகளில்‌ உபயோகப்‌ படு தீதுவதில்லை, - 

முதல்‌ உருலா ஒரு சுற்றுச்‌ அற்றுவதாகப்‌ 
பாவித்துக்‌ வவ eo Gia 
உதாரணம்‌ : 

IAN விட்டம்‌ x D x B. 

ட்ட... = 
orais s தன்மை. x 





(Total Draft )- 
்‌ ஒரு எந்திரத்தில்‌ அமைக்கப்பட்டிருக்கும்‌- 
நீட்டுத்‌ தன்மை, கயிறிறையின்‌ ஒரு அளவு 
நீளத்தை ஊட்டுவதற்கு முன்னால்‌ எடை 
போட்டு, எந்திரத்தில்‌ செயல்பட்டு வந்தபின்பு. 
அதே அளவு நீளத்தை மறுபடியும்‌ எடை. 
போட்டு வந்த முதல்‌ எடையை இரண்ட. ஈவது 
எடையால்‌ வகுப்பின்‌ கிடைக்கும்‌. 


ஏடு தீதுக்காட்டு : 


ஒரு கெல நீளமுள்ள லாப்‌ 6500 ஒரெய்ன்‌ 
கள்‌, கயிறிமழை 94 கிரெய்ன்கள்‌. கார்டிங்கில்‌ 
தன்மை என்ன? o 


6500 
— 120. 3 ட. த்வம்‌ 


198 


எடுத்துக்காட்டு : 
லாப்பின ஆங்க்‌ .0012 AIAS உற்‌: 
பத்தியான கயிரிமையின்‌ ஆங்க்‌ .76. மீட்டுத்‌. 
குன்மை கண்டுபிடி. 
அ åw அ 
தன்மை... 


நிலை (CONSTANT) 


பல விதப்‌ புல்லிகஞு னும்‌ சக்கர ங்‌ 
களஞுடனும்‌ இயங்கிக்கொண்டிருக்கும்‌ இயர்‌ இரங்‌ : 
களில்‌ ஏதாவது ஒரு சக்கரத்தை அடிக்கடி 
| மாற்றி வேகங்களை வித்தியாசப்படுத்த இந்நிலை 
£ அல்லது (Constant) மிகவும்‌ உபயோகப்படு : 
கிறது. 





எடுத்துக்காட்டு : 

20 பல்‌ சக்கரம்‌ 40-ஐ P- AADS 
60 z 50- Jo 

100 > 60- aD 
90 F 10-4 க்‌ 
30 க 15- ம்‌ 

100 ri 20-a n 

20x 60 x 100 x 90 x 80 x 100 _ 90 

40 x 50 x 60 x 10 x 15 x 20 


இவைகளில்‌ 10 பல்‌ சக்கரத்தை மாற்றக்‌: 
கூடிய சக்கரமென வைத்துக்கொண்டு அதை. 


194 


X என்ற எழுத்தால்‌ அமைத்துக்‌ கணக்கிட்டால்‌. 
-ஒரு நிலை கடைக்கும்‌. 
= 20x60 x 100x90 x30 x 100 _ 900 
40 x50x60xXx15x20 ` 
900 நிலை (Constant) 
_ 900 
நிர 





= 70 பல்‌ சக்கரம்‌ 


இக்‌ கணக்கில்‌ 90 என்னும்‌ ஸ்தானம்‌ 
ELAS தன்மையைக்‌ குறிக்கிறது. ஆகையால்‌ 
இந்நீட்டுத்‌ தன்மையை 50 ஆக்கவேண்டுமாயின்‌ 

(Constant) நிலை 900 _ ந்தப்‌ பல 
(Draft) நீட்டுத்‌ தன்மை 50 தம்‌, 
உபயோகித்தல்வேண்டும்‌. 


நிலை (Constant) 
நீட்டுத்‌ தன்மை (Draft) “மாற்றும்‌ சக்கரம்‌ 
(Change wheel) 
நிலை (Constant) 
மாற்றும்‌ சக்கரம்‌ (Change wheel) - (Draft) 
நீட்டுத்‌ தன்மை 








5. சமஎந்திரங்கள்‌ (Scutchers) 


படத்தில்‌ காணும்‌ பீட்டர்‌ (Beater) உதவி: 
யால்கான்‌ இவ்வெந்திரம்‌ இயங்குகிறது. 
லைன்‌ சாப்டின்‌ நிமிட காற்றுகள்‌ % லைன்‌ 
சாப்ட்‌ மேல்‌ உள்ள டிரம்‌ X கவுண்டர்‌ சாப்டி. 
வுள்ள டிரம்‌ 
கவுன்டர்‌ சாப்ட்‌ மேல்‌ உள்ள புல்லி% பீடர்‌ மேலுள்ள புல்லி 





எடுத்‌.துக்காட்டு-1. 
ந-யின்‌ சுற்றுகள்‌ x &-மின்‌ விட்டம்‌ x C-யின்‌ விட்டம்‌ 
B-யின்‌ விட்டம்‌ x D-யின்‌ விட்டம்‌ 
250% 82% 27 
18x 12 








= 1000 சுற்றுகள்‌. 


மிதி உருளை அல்லது பெடல்‌ ரோலரின்‌ சுற்றுகள்‌ 


க்யூவின்‌ சுற்றுகள்‌ xCxNxPxCxExS _ 
MxOxAxDxRxT 
பெடல்‌ ரோலர்‌ சுற்றும்‌ சுற்றுகள்‌ 


எடுத்துக்காட்டு-2. 
1000 xT x30 x 48x OLX Ix 45 _ 
24 x20 x 24% Tix 65x 55 
8.73 சுற்றுகள்‌ நிமிடத்தில்‌ சுற்றுகிறது... 


2911031008 o 881௭898 zo 10198018 














g mn 
` இடு PA Na o P S Sms 
தட n அட்ட —— SNHL NMIHS AN ப 
அ ட 30/5-33410 NO 90729 ® யர (3/7 qg தவ 
— SAHL NMIHS Í IO 
: 30/9 SIHL NO DNÍHV39 9 ONIAN, _ I S 








e 
NEL 


` 


க க்்க்கககைக்க்க்க் அ அகைகக ைகைகவைைக உல்ல 





3109 05. JoL 







































































aoyojno§ 918019 jo 817809 Jo ueg 















































(Hi fi டி 
= காத MI 
93 k 
m gt i ] x< o NJAtuG 
oe i z f 
Ë J வ || 
| வ 
வழ்க < ||| 
யய (நக | & 
alla =|; =| n 
D| H a= ü 
(zd ம்‌ விர © I! ய 
ப ய = 
B a Ail É இ: 
ன g | | Q 
ட்டி 
= Ë "ONINVHS 
ல்‌ : 
EIA IET p 






































6 


LILLE 


12-A 


198 
மிதி உருளையினால்‌ ஊட்டப்பட்ட லாப்பின்‌ நீளம்‌. 


இப்பொழுது நமக்கு மிதி உருளை எத்தனை 
சுற்றுச்‌ சுற்றுகிறதென்பது தெரியும்‌. மறுபடி 
ஒரு முறை முழுவதும்‌ கணக்கிட்டுப்பார்ப்போம்‌. 
எடுத்துக்காட்டு-3. 
1000 x7 x 30 x 48 x 53 x 1x 45x24x22 
24 x 290 x24 x Z1 x 65 x 55 x ? பத 
67.27 நீளம்‌ நிமிடத்தில்‌ வெளியே 
பெடல்‌ ரோலரால்‌ தள்ளப்படுகிற து. 
எந்திரத்தில்‌ உள்ள நீட்டுத்‌ தன்மை கண்டு 
பிடிக்க லாப்‌ உருளையின்‌ பரப்பு வேகத்தை மிதி 
உருளையின்‌ பரப்பு வேகத்தால்‌ வகுத்தல்‌ வேண்‌ 
டும்‌. மிதி உருளையின்‌ வேகம்‌ ஏற்கனவே கண்டு 
பிடிக்கப்பட்டிருக்கிற து. இப்பொழுது லாப்‌ 
உருளையின்‌ பரப்பு வேகத்தைக்‌ கண்டுபிடிக்க 
வேண்டும்‌. 
எடுத்துக்காட்டு-4, 
க்யூ-வின்‌ சுற்றுகள்‌ 
QxCxDxFxHx லாப்‌ உருளையின்‌ விட்டம்‌ x 25/7 
அன்டு என்ப o 
லாப்‌ ரோலரின்‌ பரப்பு வேகம்‌. 
1000771920 17x83x22 லாப்‌ ரோல 
24%65% 21907 far பரப்பு 
ERE ப வேகம்‌ 
= 250" 


199 


_ உதாரணம்‌ e உதாரணம்‌ 2ல்‌ வகுக்க 
கீட்டும்தன்மை £ீழ்க்காணுமாறு கிடைக்கும்‌, 
லாப்‌ உருளையின்‌ பரப்பு வேகக்கை பெடல்‌ 
ரோலர்‌ அல்லது மிதி உருளையின்‌ பரப்பு வேகத்‌ 
தால்‌ வகுத்தால்‌ நீட்டுத்‌ தன்மை கிடைக்கிறது. 
எடுத்‌ அக்காட்டு-ம்‌. 
DXFXHXOXAXRxTxDx லாப்‌ உருளையின்‌ விட்டம்‌ 
ExGxJxNxBxCxExLx மீதி உருளையின்‌ விட்டம்‌ 
= மீட்டுத்‌ தன்மை. 
13x 20x17 x 20x 24x 65x 55x 3204 . 414 
02% 71x 80x 30x 48x 5}x 1x45 x22 sos; 
மீட்டுத்‌ தன்மை 
இதை மற்றொரு வழியிலும்‌ கண்டு) கக 
லாம்‌. 
x மிதி உருளை அல்லது ஊட்டு உருளை (Feed 
roller) ஓ! டுவதாகவும்‌ ஒரு FOME சுற்றுவதாக 
வும்‌ வைக்‌ அக்கொள்ளலாம்‌. ODA ஓட்டும்‌ சக்‌ 
கரங்களை எல்லாம்‌ ஒன்று சேர்க்‌ அப்‌ பெருக்கி, 
லாப்‌ உருளை வரையிலுள்ள ஒட்டப்படும்‌ சக்க 
ரங்களையும்‌ பெருக்கி, ஓட்டும்‌ சக்கரங்கள்‌. 
முழுவதையும்‌ ஓட்டப்படும்‌ சக்கரங்களால்‌ வருது 
தால்‌ கீழுள்ள வழி கிடைக்கும்‌. 
எடு அுக்காட்டு-6.. 
TXRXDXAXOXDxFxH லாப்‌ உருளையின்‌ விட்டம்‌ 
SxExCxPxNxExGxJx மிதி உருளையின்‌ விட்டம்‌ 
ப = நீட்டுத்‌ தன்மை 














200 


55x 65x 29x 4x 94x 20 x 13x 90x 17x 35% 4 ப 
45%1%4%28%48)680%65% 718049. = 


 நீட்டுத்‌ தன்மை 








A, B என்ற இரு சக்கரங்கள்‌ நீட்டுத்‌ 
தன்மையைக்‌ குறைக்கக்‌. கூட்ட உதவுகின்றன. 
இது நீட்டுத்‌ தன்மை மாற்றும்‌ சக்கரம்‌ (Draft 
change wheel) என்று சொல்லப்படுகிறது. 
இதில்‌ எதாவது ஒரு சக்கரத்தை நாம்‌ யூடிக்‌ அக்‌ 
கொள்ளவேண்டும்‌. இனி இச்சக்கர த்தை 
டிராப்ட்வீல்‌ என்றே அழைப்போம்‌. A என்‌ 
னும்‌ சக்கரம்‌ கண்டுபிடிக்கப்‌ பின்வருமாறு 
கணக்கிட வேண்டும்‌. 


எடுத்துக்காட்டு? 

10 டிராப்ட்‌, Ox D x F x H x லாப்‌ உருளையின்‌ விட்டம்‌ 

Sx Ex Cx Px N x Ex G x Jx மிதி உருளையின்‌ விட்டம்‌ 
= Å என்னும்‌ சக்கரம்‌ 


52% 05% 29x 4 x 4.14 x 90 x 13x 20% 17 x 35 x 4 
45x 1x 4x29x 48x30x65x71x30X4x9 = 











= A 24 பல்‌ சக்கரம்‌ 
எடுத்துக்காட்டு, 
£ என்னும்‌ சக்கரம்‌ கண்டுபிடி க்கும்‌ வழி 2 
T> Ex Dx À x O x D x F x Hx ri உருளையின்‌ விட்டம்‌ 
8 x E x C x டிராப்ட்‌ N x Ex G>x Jx மதி உருளையின்‌ விட்டம்‌ 








= P என்னும்‌ சக்கரம்‌ 


201 


55 xX 65 x 29 x 4x 24 xX 20 x 18 x 20 x 17 x 35x 4 
45X 1 x4x 23x டிராப்‌.” x 30 x 65x1x 80x4x 9 
=P 48 பல்‌ சக்கரம்‌. 
காம்‌ இப்பொழுது டிராப்ட்‌ அல்லது 
கீட்டுத்‌ தன்மையை மாற்றவேண்டுமானால்‌ 
அடயும்‌ B-யும்‌ வழியாக மிதி உருளை அல்லது 
ஊட்டு உருளையின்‌ வேகத்தைக்‌ கூட்டவோ, 
குறைக்கவோ வேண்டும்‌. -யும்‌ B-யும்‌ மாறின 
விகிதத்தை ஒப்ப BLAS தன்மையும்‌ மாறும்‌. 
சாதாரண விகிதம்‌ மூலம்‌ &-யைக்‌ கண்டுபிடிக்‌ 
கலாம்‌. எதிர்‌ விகிதம்‌ (Inverse proportion) 
மூலம்‌ B-யைக்‌ கண்டுபிடிக்கலாம்‌. ஏனென்றால்‌ 
A ஓட்டும்‌ சக்கரமாகவும்‌ B ஓட்ட ப்படும்‌ சக்கர 

மாகவும்‌ இருக்கிற து. 

தற்போதைய A என்னும்‌ சக்கரம்‌ வேண்டிய நீட்டுத்‌ தன்மை 

(Present wheel A) (Draft required) 

தற்போதைய நீட்டுத்‌ தன்மை 
(Present Draft) 

வேண்டிய A சக்கரம்‌, 





எடுத்துக்‌ காட்டு 9 

தற்போதைய நீட்டுத்‌ தன்மை 4.14, 3.8 நீட்டுத்‌ தன்மைக்கு 

(Present Draft) நீட்டுச்‌ சக்கரம்‌ அல்லது 

ஓட்டும்‌ சக்கரம்‌ & 24 பற்கள்‌ டிராப்ட்‌ வீல்‌ கண்டுபிடி? 
உதாரணம்‌ 70 i 

24 x 8.8 


E Due F 22 புதிதாகக்‌ கிடைத்த & என்னும்‌ 


சக்கரம்‌. 
13 


202 


தற்போதைய ட்டுத்‌ தன்மை 4.14, ) 3.8 நீட்டுத்‌ தன்மைக்கு 
ஓட்டப்படும்‌ சக்கரம்‌ B= 48 |: சக்கரம்‌ கண்டுபிடி 
எடுத்துக்‌ காட்டு 10 

ர ட = 52 புதிதாகக்‌ கிடைத்த B என்னும்‌ 
சக்கரம்‌. 

விசிறியின்‌ வேகம்‌ (SPEED OF FAN) 

பீட்டரின்‌ சுற்றுகள்‌ டபிள்யூ அல்லது புல்லி விட்டம்‌ _ 

விசிறியின்‌ புல்லி விட்டம்‌ 

விசிறியின்‌ வேகம்‌ 
ட 1166 சுற்று நிமிடத்திற்கு விசிறி 


சுழல்கிறது. 
பீட்டரின்‌ சுற்றுகள்‌ x டபிள்யூ மி 
விசிறியின்‌ வேகம்‌ = விசிறியின்‌ 
புல்லி விட்டம்‌, 
எடுத்துக்‌ காட்டு 11 
1000 x 7 
ன ட. = 6” விசிறியின்‌ புல்லி விட்டம்‌. 


கழிவின்‌ சதவிகிதம்‌ (Percentage of waste) 
எடுத்துக்‌ காட்டு 12 
ஊட்டப்பட்ட பஞ்சின்‌ எடை-வெளியீடான பஞ்சின்‌ எடை 100 
ஊட்டப்பட்ட பஞ்சின்‌ எடை 
கழிவின்‌ ௪த விகிதம்‌. 
100-98 100_ , க 
T00 =< சதவிகிதம்‌. 








208 
லாப்பின்‌ நீளம்‌ : 


5 கெஜ லாப்போ அல்லது எத்தனை கெஜம்‌ 
வேண்டுமானாலும்‌ அதை எடை போட வேண்‌ 
டும்‌. முழு லாப்‌ உருளையையும்‌ எடை போட்டுப்‌ 
பின்வருமாறு கணக்கிட்டால்‌ லாப்‌ உருளையின்‌ 
எத்தனை கெலும்‌ இருக்கிறது என்பதைத்‌ 
தெரிந்து கொள்ளலாம்‌. 


வடுத்துக்‌ காட்டு 138 


முழு லாப்‌ உருளையின்‌ எடை x 5 கெஜம்‌ 
2. கெல லாப்பின்‌ எடை 
-லாப்பின்‌ நீளம்‌. 
30 பவுண்டு x Š கெஜம்‌ 
3 பவுண்டு 2 அவுன்ஸ்‌ 





= 48 கெஜம்‌ விடை. 


சாதாரணமாக நீட்டுத்‌ தன்மை சம எந்‌ திரங்‌ 
களில்‌ 3-ல்‌ இருந்து Ó வரை LIEI ஆகும்‌. 
லாப்பின்‌ எண்ணிக்கையைப்‌ பொறுத்திருக்‌ 
கிறது. | 


உற்பத்தி (Production) 


சம எந்திரங்களில்‌ “(Scutchers) உற்பத்தி 
யின்‌ அளவைப்‌ பெருக்க அல்லது குறைக்க 
பீட்டர்‌ சாப்டின்‌ மற்றொரு ஓர த்திலிருக்கும்‌ 
பல்லிக்கு எதிராயுள்ள புல்லியைச்‌ சிறிதாக்கவோ 
அல்லது பெரிதாக்கவோ வேண்டும்‌. 









கட்‌ ப 
ALENDER ROLLER. i 


2 


லாப்பின்‌ எடை (Weight of lap) 


(ஆங்கை மாற்றாமல்‌ எடை மட்டும்‌ ் 
i கூடவைகத்தல்‌ Y 


இத ஈடைபெறத்‌ தட்டிவிடும்‌ அசைவு: 
(Knocking-off motion) +r sor த்திலுள்ள சக்க 
ரத்தை மாற்றவேண்டும்‌. படத்தில்‌ அடியி' 
லுள்ள காலண்டர்‌ உருளை மீது உள்ள ] என்‌ 
னும்‌ சக்கரம்‌ K என்னும்‌ சக்கரத்‌ துடன்‌ (இணைக்‌: 
கப்பட்டிருக்கிறது. J என்னும்‌ சக்கரத்தின்‌ 
மீதுள்ள ஒரு புடைப்பு (Projection) K என்னும்‌: 
சக்கரத்தின்‌ மீதுள்ள ஒரு இடுக்குடன்‌ (Recess) 
சம்பந்தப்படும்போது K ஒரு புறம்‌ தள்ளப்படு: 
கிறது. M என்னும்‌ மையத்தில்‌ இருக்கும்‌ விவ 


3 


905 


ரில்‌ i 4 செலுத்தப்படுகிறது. M ஆனது 
Q-A நிலையாக வைத்திருக்கும்‌ B என்னும்‌ பிடி 
லீவருடன்‌ (Catch lever) N என்னும்‌ கோர்வை 
யால்‌ (Link) சேர்க்கப்பட்டிருக்றெது. Q என்‌ 
னும்‌ கீழ்‌ விழும்‌ லீவர்‌ (Drop lever) S என்னும்‌ 
சக்கர த்துடனிருக்கிற து. இதனால்தான்‌ லாப்‌ ` 
உருளை ஆக்கும்‌ எல்லாப்‌ பாகங்களும்‌ ஓடுகின்‌ 
மன. B ஒரு பக்கம்‌ இழுக்கப்பட்டு, Q கழே. 
விழுந்து விட்டால்‌ 5 என்னும்‌ சக்கரம்‌ இணைப்பி 
லிருந்து விலகிவிடுவதால்‌ லாப்‌ உருளை ஆக்கும்‌ 
பாகங்கள்‌ நின்றுவிடுகின்‌ றன . : 


ஓரு குறிப்பிட்ட இடை வேளைகளில்‌ இவ்‌ 
விரு சக்கரங்களின்‌ செயல்படும்‌ முறை, இவ்‌ 
விரு சக்கரங்களின்‌ முடிவான குறைந்து. 
பின்னத்தை (Lowest fraction) குறிக்கிறது. . 
அசையால்‌ ] என்னும்‌ சக்கரத்திலுள்ள பற்கள்‌ 
பிரதம எண்‌ (Prime number) ஆக இருக்க. 
வேண்டும்‌. அதாவது ஒரு எண்‌ அதே எண்ணால்‌: 
தான்‌. மீதியின்றி வருபடுதல்‌. படத்திலுள்ள 
இச்சக்கரம்‌ 43 பற்களைக்‌ Q Sr oor l gl. 
K என்னும்‌ சக்கரம்‌ 62 பற்களுடன்‌ இருக்கிறது. 
இப்பொழுது J என்னும்‌ சக்கரத்தின்‌ மீதுள்ள 
யுடைய்பும்‌ (Projection) K என்‌ னும்‌ சக்கரத்தின்‌ 
மீதுள்ள இடுக்கும்‌ ஒன்றாகச்‌ சுற்ற ஆரம்பித்‌ 
தால்‌ காலண்டர்‌ உருளை, புடைப்பும்‌ இக்கும்‌ 
சந்திய்பதற்குள்‌ 62 சுற்றுச்‌ சுற்றுகிறது. 
லாப்பின்‌ நீளம்‌ காலண்டர்‌ உருளையால்‌ கணக்‌ 



























































































































































so DIA 





CYLINDER 





{L 








சுழலும்‌ பிளாட்‌ கார்டு 
Plan of Gearing of Revolving Fleat Card 














































































I பரமாம்‌, 








DOFFER 26” DIA. 





























8 





படம்‌ 




































































பயப்‌ ee MMA ITI 
195 3 63 53 28 






207 


இடப்‌ படுகிறது. முடி வில்‌ எடையையும்‌ 
மாற்றுகிறது. K என்னும்‌ சக்கரத்தை மாற்று 
வதன்‌ மூலம்‌ அடியிலுள்ள காலண்டர்‌ உருளை 
யின்‌ சுற்றும்‌ தட வைகளை, மேற்சொன்ன 
இரண்டும்‌ (புடைப்பும்‌ இடுக்கும்‌ சந்திப்பதற்கு 
முன்‌) கூட்டவும்‌ குறைக்கவும்‌ ஏதுவாயிருக்‌ 
கிறது. அனால்‌ K என்னும்‌ சக்கரத்திலுள்ள 
பற்களின்‌ எண்ணிக்கை காலண்டர்‌ ரோலரின்‌ 
சுற்றும்‌ தடவைகளைக்‌ குறிக்கிறது. லாப்பின்‌ 
எடையைச்‌ சாதாரண விகிதத்தின்‌ மூலம்‌ 
மாறறி விடலாம்‌. 


எடுத்துக்‌ காட்டு 14 

30 பவுண்டு லாப்பிற்கு 62 பற்களுள்ள 
சக்கரம்‌ ` உபயோடிக்கப்பட்டால்‌ 32 பவுண்டு . 
எடை வேணுமரயின்‌ உபயோகிக்கப்படும்‌ 
சக்கரம்‌ எத்தனை பற்கலாக்‌ கொண்டுள்ள து 
என்பதைக்‌ கண்டுபிடி. 

62 x 32 பவுண்டு _ 

30 பவுண்டு 

லாப்பின்‌ நீளத்தை அடியிலுள்ள காலண்டர்‌ 
உருளையின்‌ சுற்றுகளினால்‌ கண்டுபிடிக்கலாம்‌. 
இருந்தபோதிலும்‌ காலண்டர்‌ உருளைக்கும்‌, 
லாப்‌ உருணைக்கும்‌ (Lap roller) நடுவேயுள்ள 
நீட்டுத்‌ தன்மையையும்‌ எடுத்துக்‌ கணக்கிட 
வேண்டும்‌. இல்லையேல்‌ லாப்பின்‌ நீளம்‌ சி — து 
வித்தியாசப்படும்‌. i : 





66 பல்‌ புதிய சக்கரம்‌. 


x ல 
6. சுழலும்‌ பிளாட்‌ கார்டு (Revolving Flat Cardj 


ட கார்டிங்‌ எந்திரத்தில்‌ சிலிண்டர்‌ எ) 
நிமிடத்திற்கு 160 முதல்‌ 170 சற்றுச்‌ சுற்று 
. கிறது. கார்டுகளின்‌ எல்லாப்‌ பாகமும்‌ சிலிண்டர்‌ 
மூலமாகத்தான்‌ ஓட்டப்‌ படுகின்றன. ஆகை ரல்‌ 
எவ்விதக்‌ கணக்கும்‌, சிலிண்டரின்‌ வேகத்தின்‌ 
மூலம்தான்‌ கண்டுபிடிக்கப்படுகிற து. Ü Y. 
l | 

நீட்டுத்தன்மை (DRAFT) I 

| 

மீட்டுத்தன்மை கண்டு பிடிப்பதில்‌, நாரம்‌ 
முதலில்‌ ஊட்டு உருலைாயிலிருநீது (Feed Roller) 
ஆரம்பித்து காலண்டர்‌ 2 (BEET வை ர்‌ முடிக்‌ 


கிறோம்‌. 


206-ஆம்‌ பக்கத்திலுள்ள படத்தில்‌ (Dobson 
and Barlow) கம்பெனியாரின்‌ எந்திரம்‌ கொடுக்‌ 
கப்பட்டிருக்கிறது. A,B,C, D மாற்றும்‌ இடங்‌ 
ளைக்‌ (Change place) குறிக்கிற து. Í 


என்னும்‌ சக்கரத்தை மாற்றின்‌, உற்பத்தி 
யும்‌, PLOS தன்மையும்‌ (Production and draft) 
மாறுபடுவகல்லாமல்‌, கொடுபட்ட கயிறிமை 
யின்‌ எடையும்‌ மாறிவிடுகிறது. டாபர்‌ உருளை 
யின்‌ வேகம்‌ A என்னும்‌ சக்கரம்‌ மாமற்றுவதினால்‌ 
வேறுபடுவ தில்லை. ஆனால்‌ நூலரம்படைடை 
போன்று டாபரின்‌ முன்னால்‌ வரும்‌ பஞ்சின்‌ 


209 


எடை, மாற்றும்‌ சக்கரத்தைப்‌ பொறுத்து குறை 
யவோ அல்லது கூடவோ செய்கிறது. ஏனெனின்‌ 
ஊட்டு உருளை வேகமாகவும்‌ மெதுவாகவும்‌ சற்‌ 
அம்போது, பஞ்சும்‌ மிருதியாகவோ, குறை 
வாகவோ ஊட்டப்‌ படுகிறது. B, C, D அல்லது 
H- மாற்றுவகனால்‌ நீட்டுத்‌ தன்மைக்கு 
இடையூறின்றி உற்பத்தி மாறுபடுகிறது. 


நீட்டுத்தன்மை (Draft) ஊட்டு உருளையி 
லிருந்து காலண்டர்‌ உருளை வரைக்கும்‌ 
்‌ ஊட்டு உருளையின்‌ விட்டம்‌ 2327 
காலண்டர்‌ உருளைகளின்‌ விட்டம்‌ சீர - 
ஏ-10-விருந்து 40 பல்‌ வரை. 
உதாரணம்‌ : நீதி 
N xM x]xK-uar விட்டம்‌ 
. AxXLxXO-வின்‌ விட்டம்‌ 
154 x 32x 195 x4" 
21X20 28 x 227 
= 111." டிராப்ட்‌ 
PLOS தன்மையின்‌ நிலை (Draft Constant) 
.... மூன்‌ சொன்ன உதாரணத்தில்‌ ௫-யை விட்டு 
விடவேண்டும்‌. 
AL N x M x J x K-ular விட்டம்‌ 
ர RRO 
154 x 329 x 195 x 4” _ 
RP 
= 2346 நிலை (Constant) 


210 É 
பிலை. (Constant) 


ஈீட்டுத்தன்மை (Drait) மாக்ுச்‌ சக்கரம்‌ A= 
x = Á 28 பல்‌ சக்கரம்‌. 


நிலை (Constant) 
நீட்டுச்‌ சக்கரம்‌ (Change Wheel ` 
நீட்டுத்‌ zron ௨ 
T80 
6.௮ நீட்டுத்‌ தன்மை 


விகிதத்தின்‌ மூலம்‌ மாற்றுச்‌ சக்கரங்களைக்‌ 
(Change Wheel) கண்டு பிடிக்கலாம்‌. 
0.15 ஆங்க்‌ கயிறை உண்டாக்க 20 பல்‌ 
சக்கரம்‌ உபயோகத்தில்‌ இருந்தால்‌, 0.17 ஆங்க்‌ 
காக மாற்ற என்ன சக்கரம்‌ வேண்டும்‌ ? 
ல Tare பற்கள்‌ அல்லது 18 < 
ப பற்கள்‌. 
கயிறிழை ஆங்க்‌ (Hank Sliver) 
எடுத்துக்கொள்ளப்பட்ட கெஜத்தின்‌ பாகம்‌ (Dividend) ` 
. எடுத்துக்கொள்ளப்பட்ட கெஜத்தின்‌ எடை (Weight) - 
கயிறிறையின்‌ ஆங்க்‌. 
உ கெஐ நீளமுள்ள கயிறிமையின்‌ எடை 
ட. கிரெய்ன்கள்‌ என்றால்‌, ஆங்கைக்‌ கண்டு 
Q. 
ஒரு கெஜத்திற்கு பாகம்‌ (Dividend) — = 
i 8.33. 


211 


நீட்டுத்‌ தன்மை (Draft) 


ஒரு கெல லாப்பின்‌ எடையைக்‌ கிரெய்ன்‌' 
களாக மாற்றி, அதை ஒரு கெஜ நீளக்‌ கயி.றிழை. 
யின்‌ (எடை) கிரெய்ன்களால்‌ வகுத்தால்‌ நீட்டுத 
தன்மையைக்‌ கண்டு பிடிக்கலாம்‌. அல்லது 
கயிறிழையின்‌ ஆங்கை லாப்‌ ஆங்கால்‌ வகுத்தால்‌ 
நீட்டுத்தன்மை கிடைக்கும்‌. 

குறிப்பு: சரியான முறையில்‌ பார்க்க, 
கார்டு வழியாக பஞ்சு செயல்படும்பொழு அ" 
உண்டாகும்‌ கழிவையும்‌ கணக்கில்‌ எடுத்துக்‌. 
கொள்ள வேண்டும்‌. 
எடுத்துக்‌ காட்டு : 

ஒரு கெலு நீள லாப்பின்‌ எடை 1 பவுண்டு... 
ஒரு கெஜ நீளக்‌ கயிறிறையின்‌ எடை J9 
இரெய்ன்கள்‌. கழிவு 5 சதவிகிதம்‌ நீட்டுத்‌. 
தன்மை (Draft) கண்டுபிடி. 

1 பவுண்டில்‌ 5 சதவிகிதம்‌ கழிவு என்பது: 
தெளிவு. 

ஆகையால்‌ 1 பவுண்டு அல்லது 7000 
கிரெய்ன்கள்‌--5 சதவிகிதம்‌ = 6650 இரெய்ன்கள்‌ - 
ஒரு கெஜத்தின்‌ எடை. ` 


212 


7000 1 š ; EAN 
ஒரு கெஜ நீளக்‌ கயிறிமை 55-5 கிரெய்ன்கள்‌. ` 
7000 S கான்‌ 
E a 
நீட்டுத்‌ தன்மை 00125 002 DSSA 


கார்டிங்‌ எந்திரத்தின்‌ பல பாகங்களின்‌ வேகம்‌ 
நிமிடத்திற்கு வேகம்‌. 


சிலிண்டர்‌ 50” 160-லிருந்து 170 
ட்ட வரை சுற்றுகள்‌ 
ATLI 24"—26” — 6-லிருக்து 18 


சுற்றுகள்‌ 
பிளாட்டு 106 முதல்‌ நிமிடத்திற்கு 13” 
110 எண்கள்‌ முதல்‌ 4*வரை நகரும்‌. 


டேகரின்‌ அல்ல து 340 சுற்று 
த்‌, லிக்கரின்‌ (கடல்‌ இவு ப்பஞ்சு ) 
10 சுற்று(அமெரிக்க 
இந்தியப்‌ பஞ்சு) 
ஊட்டு உருளை 1.1 அற்‌,றிலிருக்‌ து 


2.5 சுற்றுகள்‌ வரை 
லாப்‌ உருளை (Lap roller) .5-லிருக்‌.அு 1.25 











வரிசை 


எண்‌ 


கடல்‌ தவுப்பஞ்சு (Sea Island Cotton) 
கொட்டை நீக்கும்‌ தொழிற்சாலை š 
AS (Ginning Factory): 
கத்தி உருளைச்‌ சன்னி (Knife Roller Gin) 

வாள்‌ வாய்ச்‌ சன்னி (Saw Gin) 

உதவி உருளை (Auxiliary Roller) 

தோல்‌ உருளை (Leather Roller) 

சுருட்டி (Spring) சுழற்‌ சுருள்‌ 

கட்டு உடைய்பு எந்திரம்‌ (Bale Breaker) 

aLi sr (Baling Press) 

பஞ்சுக்‌ கட்டறை (Bale Room) 

பாய்‌ (Lattice) 

சமஉருனை (Evener Roller) 

தூசி அறை (Dust Chamber). 

சுக்கான்‌ (Valve) 

வெளியீட்டுப்‌ பெட்டி (Delivery Box) 

பஞ்சு எடுக்கும்‌ உருளை (Stripping Roller) 

இறவை (Opener), வெளியீட்டு எந்திரம்‌ 
நிரற்கம்பிகள்‌ (Grid Bars) நிரற்சட்டங்கள்‌' 

மிதிகள்‌ (Pedals) 


- பரிசு உருளைகள்‌ (Feeler Bars) 


பிடி பெட்டி (Catch Box) 


li 


சமவெந்திரம்‌ (Sutcher) ç 

பன்றிமுள்‌ திறவை (Porcupine Opener) 

குவி அடி உருளை (Conical Beater) 

செங்குத்தான அடி உருளை (Verrical Opener) 

ஈர்ப்புச்‌ சக்தி, பரிப்புச்‌ சக்தி (Gravity) 

ஊட்டு உருளை (Feed Roller) 

கூண்டு அல்லது சல்லடை அமைப்புள்ள 

உருளை (Cage) 

இரட்டைத்‌ இறவை முறை 
(Double Opener System) 

வரியிட்ட உருளை (Flutted Roller) 

உருக்கு ஊசி முனைக்கம்பி (Fillet) 

திரி அல்லது கயிரிழை (Sliver) 

ஊட்டும்‌ பாகம்‌ (Feed Section) 

வேலை ஆற்றும்‌ பாகம்‌ (Working Sec tion) 

வெளியீடு செய்யும்‌ பாகம்‌ (Delivery Section) 

ஊட்டும்‌ தட்டு (Feed Dish Plate) 

கழ்‌ இணைப்பு (Undercasing) 

திறந்த முறை (Open Set) 

விலாஎலும்பு முறை (Rib Set) 

நெகிழும்‌ வளைவு (Flexible Bend) 

புள்ளிஇடையிட்ட கோடு (Dotted line) 

மூட்டுவாய்‌ தெரியாத சுற்றுச்‌ சங்கிலி 

(Endless Chain). 

சாணை (Grinding) 

சீப்பு (Comb) 

நீட்டிப்பு (Extension) 

கம்பி கத்தி (Wire Clearer) 

*மகன எடை ஒழுங்கு (Uniform Lap Weight) 


D 


48 


49 
௮0 


öl 
22 
53 
54 
55 
36 


-57 


58 


௮௮ 


60. 


⁄ . iii 
கலவை அறை அல்லது கலவைக்‌ தொட்டி 
(Mixing Bin) 
உள்வெளிவாய்கள்‌ (Feed & Delivery end) 


அசையும்‌ கதவு முறை 
(Swing Door Arrangement) 


பஞ்சு மேல்‌ தங்கும்‌ பெட்டி (Top Container) 


பஞ்சு கழ்‌ தங்கும்‌ பெட்டி (Bottom Container) 
தன்னியக்கி (Auto Mixer) 
பஞ்சுப்‌ பாய்‌ (Lap) 
சமமான பஞ்சு உருளைகள்‌ (Even laps) 
8 கத்திகள்‌ கொண்ட பீட்டர்‌ 
(ë Bladed beater) 
கலவை செய்யும்‌ ஹாப்பர்‌ பெட்டிகள்‌ 
(Blending Hopper) 
பஞ்சு உருளை எடுபடும்‌ சாதனம்‌ 
(Automatic lap doffirg motion) 
பஞ்சு உருளை ராக்கு (Lap rack) 
பின்‌ தள்ளி (Rake) 





